பாகம்‌ -2 


யோசுவா - 2 நாளாகமம்‌ 


புஸ்தகங்கள்‌ 


82 00 [தமிழ்‌] ஆடியோவிலும்‌ இதே வேத பாடங்கள்‌ இருக்கின்றன! 


அவைகள்‌ அனைத்தும்‌ இந்த பாடங்களுக்கு பொருந்தும்‌ வகையில்‌ 
வேதாகமத்திலுள்ள புஸ்தகங்களுக்கு - ஏற்ப 
இவைகளிலுள்ள பாகங்களுக்கு - ஏற்ப 
பக்கங்களுக்கும்‌ - ஏற்ப 
உங்கள்‌ வசதிக்கென்று செய்யப்பட்டிருக்கின்றன! 


“பைபிளைக்‌ கற்றுக்கொள்ளுவோம்‌”” - பாகம்‌-2 


(யோசுவா - 2 நாளாகமம்‌ புஸ்தகங்கள்‌ வரை) 


82 0யிம்‌௨ [தமிழ்‌] ஆடியோ வேத பாடங்களை நீங்கள்‌ கேட்க விரும்பினால்‌ 
ர்க கீழ்காணும்‌ பாகை பயன்படுத்தவும்‌: 


https://www.youtube.com/playlist?list=PL8ZKQe0OJ-f2xhdDYSbaeKqQ2Ym4AwEAEV5 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - யோசுவா - பக்கம்‌ 
பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 2 - பகுதி 1 


யோசுவா 


1. கர்த்தர்‌ தம்முடைய ஊழியத்தைச்‌ செய்வதற்கு, அதற்குத்‌ தேவையான 


தாலந்துகள்‌ உள்ள மனிதனை, முதலாவது தேடிக்‌ கண்டு பிடிக்கிறார்‌ 
- 2 நாளா 16:9. 


இரண்டாவதாக அப்படித்‌ தம்மால்‌ தெரிந்தெடுக்கப்பட்டுவிட்ட 
மனிதனுக்கு, அடுத்தாற்போல்‌ அதற்கேற்ற பயிற்சிகளைக்‌ கொடுக்கிறார்‌. 
மூன்றாவதாக, அவனைத்‌ தம்முடைய ஊழியத்தில்‌ உபயோகிக்கிறார்‌. இது 
தான்‌ கர்த்தர்‌ செயல்படும்‌ விதம்‌. 


. எனவே தான்‌ மோசேயை, அவனுடைய முதல்‌ 40 ஆண்டுகளில்‌, 
இலட்சக்கணக்கான ஜனங்களை நிர்வாகம்‌ செய்யும்‌ திறமையையும்‌, யுத்தம்‌ 
செய்யும்‌ திறமையையும்‌ பெற்றுக்கொள்ள, பார்வோனுடைய அரண்மனையில்‌ 
வளரச்செய்தார்‌. ஆனால்‌ அதினிமித்தம்‌ அவன்‌ மேட்டிமை அடைந்தவனாகப்‌ 
போய்‌ விடாதபடிக்கு, அடுத்த 40 ஆண்டுகளில்‌ அவனை  மீதியான்‌ 
தேசத்துக்கு கொண்டுபோய்‌, அவனைத்‌ தாழ்மைப்படுத்தி சாந்தகுணத்தைக்‌ 
கற்றுக்கொடுத்தார்‌. அவனுடைய கடைசி 40 ஆண்டுகளில்‌, தம்முடைய 
ஜனங்களாகிய சுமார்‌ 20 இலட்சம்‌ இஸ்ரவேலர்களை, எகிப்திலிருந்து 
கானானுக்கு கூட்டிச்செல்ல, தம்முடைய ஊழியத்தில்‌ ஒரு தலைவனாக 
உபயோகித்தார்‌. 


. மோசே தனக்குக்‌ கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பை நிறைவேற்றி விட்டான்‌. 
அந்த 20 இலட்சம்‌ ஜனங்களையும்‌, யோர்தான்‌ நதியின்‌ கிழக்குக்கரை 
வரையிலும்‌ கொண்டு வந்து விட்டான்‌. ஆனால்‌, கானானுக்குள்‌ அவர்கள்‌ 
சென்றபின்பு, அந்த 20 இலட்ச ஜனங்களுக்கும்‌ அந்த தேசத்தைப்‌ பங்கிட்டுக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. ஆனால்‌ அந்த ஊழியத்தைச்‌ செய்ய, ஒரு 
சாந்தகுணமுள்ள மனிதனால்‌ முடியாது என்பதால்‌, அதற்கேற்ற இன்னொரு 
மனிதனைக்‌ கர்த்தர்‌ தெரிந்தெடுத்தார்‌ - யார்‌ அவன்‌? - 


அவன்‌ தான்‌ யோசுவா. அவனுக்கு மோசேயின்‌ கீழ்‌ யுத்தம்‌ செய்யும்‌ 
பயிற்சியைக்‌ கற்றுக்‌ கொடுத்தார்‌. அவனுக்கு அடித்துப்‌ பேசி மக்களுக்குச்‌ 
சுமூகமாக நிலங்களைப்‌ பிரித்துக்‌ கொடுக்கும்‌, அந்தத்‌ திறமை இருந்ததா? - 
ஆம்‌ இருந்தது. - யோசு 17:14-18. 


1 


பக்கம்‌ | 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - யோசுவா 


4. மோசே மரணமடைந்து விட்டான்‌. அவனுக்குப்‌ பின்பாகத்‌ தலைமைப்‌ 
பொறுப்பை ஏற்ற யோசுவா முதலாவது என்ன செய்தான்‌? - யோசுவா 2:1. 
கானான்‌ தேசத்தின்‌ நிலவரங்களில்‌, தாங்கள்‌ வனாந்தரத்தில்‌ அலைந்த அந்த 
40 ஆண்டுகளில்‌, எதுவும்‌ மாறுதல்கள்‌ ஏற்பட்டிருக்குமா என்பதை 
அறிந்துகொள்ள யோசுவா கானான்‌ தேசத்தைத்‌ திரும்பவும்‌ வேவு பார்த்து 
வர, இரண்டு வேவுகாரர்களை மட்டும்‌ அனுப்பினான்‌. ஆனால்‌ ஏன்‌ இந்த 
முறை 2 பேரை மட்டும்‌ அனுப்பினான்‌. கடந்த முறை மோசே 12 பேரை 
அனுப்பி வேவு பார்த்து வரச்சொல்லியிருந்தபோது நடந்தது போல, இந்த 
முறையும்‌ யாரும்‌ துர்ச்செய்திகளைக்‌ கொண்டு வந்து விடக்கூடாது 
என்பதற்காகவே அப்படிச்‌ செய்தான்‌. இந்த சம்பவத்தோடு, யோசுவா 
புத்தகத்தின்‌ சரித்திரப்பகுதி துவங்குகிறது. 


5. அப்படி யோசுவாவினால்‌ அனுப்பப்பட்ட அந்த 2 வேவுகாரரும்‌, நேரே எங்கே 
போனார்கள்‌? எரிகோ பட்டணத்தில்‌ இருந்த ஒரு வேசியின்‌ வீட்டிற்கு. 
எதற்காக? வேசித்தனம்‌ செய்வதற்கா? - அல்ல. - பின்பு ஏன்‌ அங்கு 
சென்றார்கள்‌? 


ஒரு வேசியின்‌ வீட்டுக்குப்‌ பலர்‌ வந்து செல்லுவார்கள்‌. எனவே பல 
இடங்களிலும்‌ நடந்து கொண்டிருந்த சம்பவங்களை, ஒரே இடத்தில்‌ அந்த 
வேசியின்‌ மூலம்‌ அறிந்துகொள்ள முடியும்‌ என்பதாலும்‌, அந்த வேசியின்‌ வீடு 
எரிகோவின்‌ மதிலின்‌ மேலேயே இருந்ததால்‌, அவர்கள்‌ நகரத்தின்‌ 
காவலாளிகளிடம்‌ சிக்கிக்கொள்ளும்‌ ஆபத்தைத்‌ தவிர்க்கலாம்‌ என்பதாலும்‌ 
அப்படிச்‌ செய்தார்கள்‌. 

ராகாப்‌ என்ற அந்த வேசி எப்படிப்பட்டவளாயிருந்தாள்‌? யோசுவா 2:9-10, 
கர்தரைப்பற்றி நன்றாக  அறிந்தவளாயிருந்தாள்‌. மேலும்‌,  கானானில்‌ 
அப்பொழுது நிலவி வந்த சூழ்நிலையையும்‌, அந்த வேவுகாரர்களுக்குச்‌ 


சொன்னாள்‌. - அவள்‌ என்ன சொன்னாள்‌? 


எரிகோவின்‌ மக்கள்‌, கர்த்தர்‌ அந்த இஸ்ரவேல்‌ மக்களுக்குச்‌ 
செய்திருந்த பல அற்புதங்களையும்‌ கேள்விப்பட்டு, அவர்களைக்‌ குறித்து, 
மிகுந்த பயமடைந்தவர்களாயிருந்தார்கள்‌ என்றும்‌, கர்த்தர்‌ நிச்சயமாகவே, 
தங்கள்‌ பட்டணத்தை இஸ்ரவேல்‌ மக்களின்‌ கையில்‌ ஒப்புக்‌ கொடுப்பார்‌ என்று 
நடுங்கிக்‌ கொண்டு இருப்பதாகவும்‌ கூறினாள்‌. 
எனவே அந்த வேசி, வேவுகாரர்களிடம்‌ நீங்கள்‌ எங்களுடைய இந்த எரிகோ 
பட்டணத்தைக்‌ கைப்பற்றும்‌ போது, என்‌ குடும்பத்தைக்‌ காப்பாற்றுங்கள்‌ என்று 
வேண்டிக்கொண்டாள்‌. ஆனால்‌ அவள்‌ அதைக்‌ குறித்து விண்ணப்பித்த 
வசனங்களைப்‌ பாருங்கள்‌ - யோசுவா 2:11. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - யோசுவா - பக்கம்‌ | 3 


எனவே அந்த வேசி, வேவுகாரர்களிடம்‌ நீங்கள்‌ எங்களுடைய இந்த எரிகோ 
பட்டணத்தைக்‌ கைப்பற்றும்‌ போது, என்‌ குடும்பத்தைக்‌ காப்பாற்றுங்கள்‌ என்று 
வேண்டிக்கொண்டாள்‌. 


ஆனால்‌ அவள்‌ அதைக்‌ குறித்து விண்ணப்பித்த வசனங்களைப்‌ பாருங்கள்‌ - 
யோசுவா 2:11. முதலாவது கர்த்தரை உயர்த்திவிட்டே, தன்னுடைய 
விண்ணப்பத்தைக்‌ கூறுகிறாள்‌. இவ்வளவுக்கும்‌ அவள்‌ ஒரு புறஜாதியான 
பெண்‌. ஆனால்‌ விசுவாசிகளாகிய நமக்கும்‌ கூட ஒரு பாடத்தைக்‌ கற்றுத்‌ 
தருகிறாள்‌. 


நாமும்‌ கர்த்தரிடத்தில்‌ ஒரு வேண்டுகோளை வைக்கும்‌ முன்பு, 
முதலாவது அவரை நன்றாகத்‌ துதித்து, உயர்த்திப்‌ போற்றிய பின்பே, 
நமக்கானவைகளைக்‌ கேட்க வேண்டும்‌. அப்பொழுது நம்‌ ஜெபங்கள்‌ 
கேட்கப்படும்‌. 

அந்த வேவுகாரர்கள்‌ யோசுவாவிடம்‌ திரும்பி வந்து, என்ன கூறினார்கள்‌? 
யோசுவா 2:23,24 - “அந்த தேசத்தின்‌ குடிகள்‌ எல்லாரும்‌ சோர்ந்து 
போனார்கள்‌ என்றும்‌, கர்த்தர்‌ அந்த தேசத்தை நம்முடைய கைகளில்‌ 
ஒப்புக்கொடுத்தார்‌”” என்றும்‌ சொன்னார்கள்‌. எனவே, யோசுவா ஒரு நல்ல 
தன்னம்பிக்கையைப்‌ பெற்றுக்கொண்டான்‌. இருந்தாலும்‌, தான்‌ அந்த 20 
இலட்சம்‌ ஜனங்களையும்‌ எப்படி யோர்தானைக்‌ கடக்க வைப்பது, என்று 


திகைத்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த நதியைக்‌ கடக்க வைக்க, 
யோசுவாவுக்கு ஆயிரக்கணக்கான படகுகள்‌ தேவைப்பட்டது. ஆனால்‌ 
அவனிடம்‌ ஒரு படகு கூட இல்லை. 


. ஆனால்‌ அந்தப்‌ பெரிய ஜனக்கூடட்டத்தை, யோர்தான்‌ நதியைக்‌ 
கடக்கச்செய்யவும்‌, அவர்களுக்குக்‌ கர்த்தர்‌ தம்முடைய வல்லமையின்‌ 
மகத்துவத்தைக்‌ காண்பிக்கும்படிக்கும்‌, கர்த்தர்‌ கொடுத்த ஆலோசனை என்ன? 
-யோசுவா 3:6-13. 


யோர்தான்‌ நதியின்‌ அகலம்‌, சாதாரண நாட்களில்‌ சுமார்‌ 60 அடி முதல்‌ 
100 அடியாக இருக்கும்‌. (20-30 மீட்டர்‌). அதனுடைய ஆழம்‌ சுமார்‌ 6 அடி 
முதல்‌ 10 அடி வரை இருக்கும்‌. (2-3 மீட்டர்‌). ஆனால்‌ அறுப்புக்‌ காலத்தில்‌ 
அது சுமார்‌ 1 மைல்‌ அகலத்துக்கு (1.5 கிலோ மீட்டர்‌) பேரோசையோடு 
பாய்ந்து ஓடும்‌. அந்த நேரத்தில்‌ யோர்தான்‌ நதி அப்படித்தான்‌ 
ஓடிக்கொண்டிருந்தது. - யோசுவா 3:15. 


பக்கம்‌ | 4 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - யோசுவா 


ஆனால்‌ கர்த்தர்‌ சொல்லியிருந்தபடியே, உடன்படிக்கைப்‌ பெட்டியைச்‌ 
சுமந்து வந்த ஆசாரியர்களின்‌ கால்கள்‌, யோர்தான்‌ நதியில்‌ பட்டவுடனேயே, 
தண்ணீர்‌ ஓடிவருவது நின்று விட்டது. 


அந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம்‌ வடக்கே தண்ணீர்‌ குவியலாக 
நின்றது? வச - 16 - ஆதாம்‌ ஊர்‌ வரை - சுமார்‌ 20 மைல்‌ 


தூரத்துக்கு (அதாவது சுமார்‌ 32கி.மீ தூரத்துக்கு) அதே நேரம்‌, அந்த 
ஸ்தலத்திலிருந்து தெற்கே சவக்கடல்‌ வரையிலும்‌, சுமார்‌ 15 மைல்‌ 
தூரத்துக்கு, கொஞ்சம்கூட தண்ணீரே இல்லை. ஆகையால்‌ ஜனங்கள்‌ உடனே 
அந்த உலர்ந்த தரைப்பகுதி வழியாக, தங்கள்‌ குடும்பங்களோடும்‌, 
கால்நடைகளொடும்‌, மற்றத்‌ தங்களுடைய உடமைகளோடும்‌, ஒரே ஓட்டமாக 
ஓடி, யோர்தானின்‌ அக்கரைக்குச்‌ சென்று, கானான்‌ தேசத்தை அடைந்தார்கள்‌. 


அந்த 20 இலட்சம்‌ ஜனங்களும்‌, அவர்களுடைய ஆடுமாடுகள்‌ 
அனைத்தும்‌, யோர்தானைக்‌ கடந்து செல்லத்‌ தேவைப்பட்ட நேரம்‌ எவ்வளவு? 
- யோசுவா 4:19 - ஒரே நாள்‌ - இன்னும்‌ சரியாகச்‌ சொல்லப்போனால்‌, ஒரே ஒரு 
பகல்‌ - சுமார்‌ 12 மணி நேரம்‌ தான்‌. இப்படியாக, ஒரே நாளில்‌ அவர்கள்‌ 
யோர்தானைத்‌ தாண்டி, கானான்‌ தேசத்துக்குள்‌ பிரவேசித்தார்கள்‌. தங்களுக்கு ஒர்‌ 
தேசத்தைக்‌ கர்த்தர்‌ கொடுத்துவிட்டதை அறிந்து, மட்டற்ற மகிழ்ச்சியடைந்தார்கள்‌. 


7. அடுத்து அவர்கள்‌ கானான்‌ தேசத்திலிருந்த ஒவ்வொரு பட்டணத்தையும்‌ 
கைப்பற்ற வேண்டும்‌. முதலாவதாக, தாங்கள்‌ யோர்தானைக்‌ கடந்த அந்த 
இடத்துக்கு நேராக இருந்த எரிகோ பட்டணத்தை, அவர்கள்‌ கைப்பற்ற 
வேண்டும்‌ என்று கர்த்தர்‌ கட்டளையிட்டிருந்தார்‌. அதைப்‌ பிடிப்பதற்குக்‌ கர்த்தர்‌ 
அவர்களுக்கு கொடுத்திருந்த ஆலோசனை என்ன? - யோசுவா 6:2-7. 


உலகத்தில்‌ உள்ள எந்த ராஜாவும்‌ கடைபிடிக்காத ஒரு புதிய முறை - 
ஆறு நாட்களுக்கு, தினம்‌ ஒரு முறை, அவர்கள்‌ மத்தியில்‌ இருந்த யுத்த புருஷர்‌ 
அனைவரும்‌, அந்தப்‌ பட்டணத்தைச்‌ சூழ்ந்திருந்த கோட்டைச்‌ சுவரை அமைதியாகச்‌ 
சுற்றிவரவேண்டும்‌. ஏழாம்‌ நாளிலோ, 7 முறை அப்படிச்‌ சுற்றி வந்த பிறகு. 
அவர்களுடைய ஆசாரியர்கள்‌ எக்காளங்களை ஊதும்‌ போது, அவர்கள்‌ 
அனைவரும்‌ ஆர்ப்பரிக்கவேண்டும்‌ என்றும்‌ கர்த்தர்‌ சொல்லியிருந்தார்‌. 

அப்படி ஆர்ப்பரிக்கும்‌ போது, அந்த எரிகோவின்‌ கோட்டை தானாகவே 
இடிந்து விழும்‌. அப்பொழுது அவர்கள்‌ பட்டணத்துக்குள்‌ சென்று, அங்குள்ள 
மக்களைக்‌ கொன்றுபோட்டு, அந்த நகரத்தைக்‌ கைப்பற்ற வேண்டும்‌ என்றும்‌ 
கர்த்தர்‌ கட்டளையிட்டிருந்தார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - யோசுவா - பக்கம்‌ | 5 


அந்த எரிகோ பட்டணத்தின்‌ 4 பக்கங்களிலும்‌ உள்ள மதிலின்‌ மொத்த நீளம்‌ 
சுமார்‌ 1 மைல்‌ (1.5 கி மீ அந்த கோட்டையின்‌ மேல்‌ 2 ரதங்கள்‌ சேர்ந்தார்போல்‌ 
ஓடும்‌ அளவுக்கு, அதின்‌ அகலம்‌ இருந்தது என்று சரித்திரப்புத்தகங்கள்‌ 
கூறுகின்றன. அப்படியானால்‌ கோட்டையின்‌ மேல்‌ பாகத்தில்‌, அதின்‌ அகலம்‌ 
சுமார்‌ 12 அடியாகவும்‌ (3மீட்டர்‌), அடிப்பாகத்தில்‌ அதின்‌ அகலம்‌ சுமார்‌ 20 
அடியாகவும்‌ (சுமார்‌ 7 மீட்டர்‌) இருந்திருக்க வேண்டும்‌. 


அவ்வளவு பெரிய கோட்டை எப்படி இடிந்தது? - எந்த 
வெடிகுண்டுகளையும்‌ வைத்து, தகர்த்ததின்‌ மூலம்‌ அல்ல. அந்த 
இஸ்ரவேலர்கள்‌ கர்த்தரைத்‌ துதித்து ஆர்ப்பர்த்தபோது, தானாகவே இடிந்து 
விழுந்தது. எனவே அவர்கள்‌ பட்டணத்துக்குள்‌ ஓடி, அங்கிருந்த மக்கள்‌ 


அனைவரையும்‌ கொன்று போட்டு, அந்தப்‌ பட்ணணத்தைக்‌ கைப்பற்றினார்கள்‌. 


இப்படி தம்மைத்‌ துதிக்கும்‌ போது, தாம்‌ எவ்வளவு வல்லமையோடு 
செயல்பட முடியும்‌ என்று கர்த்தர்‌ அந்த இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌, 
விசுவாசிகளாகிய நமக்கும்‌ காண்பிக்கிறார்‌. 


. ஆனால்‌ அவர்கள்‌ அடுத்த நகரமாகிய ஆயி என்ற சிறு பட்டணத்தைக்‌ 
கைப்பற்றச்‌ சென்றபோது, இப்படிப்பட ஒரு எளிதான வெற்றி அவர்களுக்குக்‌ 
கிடைக்கவில்ரைல - யோசுவா 7:2-5 - அவர்கள்‌ அந்த யுத்தத்தில்‌ 
தோல்வியே அடைந்தார்கள்‌. 


அதற்குக்‌ காரணம்‌ என்ன? அவர்களில்‌ ஒருவனாக இருந்த ஆகான்‌ 


என்பவன்‌, கர்த்தருடைய கட்டளையாகிய - யோசுவா 617-19 க்குக்‌ 
கீழ்ப்படியாமல்‌, எரிகோ பட்டணத்திலிருந்த சில பொருட்களைத்‌ திருடி 
விட்டிருந்தான்‌. அதை அறிந்த யோசுவா, அவனையும்‌ அவன்‌ 


குடும்பத்தாரையும்‌ கொன்று போட்டான்‌. யோசுவா 7:24-26 - ஆகான்‌ களவு 
செய்திருந்த பொருள்களும்‌ அழிக்கப்பட்டன. பின்பு யோசுவா, திரும்பவும்‌ 
ஆயி பட்டணத்தின்‌ மேல்‌ படையெடுத்துச்‌ சென்று, அதைக்‌ கைப்பற்றி 
விடுகிறான்‌. 


அப்படியே யோசுவா கானான்‌ தேசத்தின்‌ பல பட்டணங்களையும்‌ 
கைப்பற்றினான்‌. இந்த யோசுவா புத்தகத்தின்‌ முதல்‌ 12 அதிகாரங்களில்‌, 
கானான்‌ தேசத்திலுள்ள பல நாடுகளை, 7 வருட கால இடைவெளியில்‌ 
யோசுவா கைப்பற்றிக்கொண்ட விபரங்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 


பக்கம்‌ | 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - யோசுவா 


9. 


10. 


11. 


அதற்கு நடுவில்‌ யோசுவா 9:3-15 ல்‌, கிபியோன்‌ என்னும்‌ பட்டணத்தின்‌ 
குடியினர்‌, தாங்களும்‌ இஸ்ரவேலரால்‌ அழிக்கப்பட்டு விடாமலிருக்க, ஒரு 
தந்திரத்தைக்‌ கையாண்டு, யோசுவாவோடு ஒரு சமாதான உடன்படிக்கையைச்‌ 


செய்து விட்டனர்‌. 


அவர்கள்‌, தாங்கள்‌ கானான்‌ தேசத்திற்கு வெளியே உள்ளவர்களைப்‌ போல்‌ 
நடித்து, யோசுவாவை ஏமாற்றி விட்டனர்‌. கர்த்தர்‌ மோசேயிடம்‌ என்ன 
சொல்லியிருந்தார்‌? - யாத்திராகமம்‌ 23:31-33. 


ஆனால்‌ யோசுவாவோ, அவர்கள்‌ சொன்னதை நம்பி, அவர்களோடு 
ஒரு சமாதான உடன்படிக்கையைச்‌ செய்துவிட்டான்‌. அதன்படி, அந்த 
கிபியோனியரை எந்த எதிரிகளும்‌ தாக்க வந்தால்‌, அந்த கிபியோனியருக்கு 
உதவியாக, தானும்‌ இஸ்ரவேலர்களின்‌ சேனையை அனுப்புவேன்‌ என்பதே 
அந்த உடன்படிக்கை ஆகும்‌. 


ஆனால்‌, தான்‌ அப்படி ஏமாற்றப்பட்டிருந்தாலும்‌, யோசுவா ஒரு முறை தான்‌ 
இந்த கிபியோனியரோடு செய்துவிட்டிருந்த அந்த சமாதான உடன்படிக்கையைக்‌ 
கவுரவப்படுத்த, அவர்களைத்‌ தாக்க வந்த எமோரிய ராஜாக்களிடமிருந்து 
அவர்களைக்‌ காப்பாற்றும்படிக்கு, யோசுவாவும்‌ போருக்குச்‌ சென்றான்‌. 
அப்பொழுது அந்த கானானிய ராஜாக்களைத்‌ தோற்கடித்ததின்‌ மூலம்‌, 
அவர்களுடைய ராஜ்யங்களையும்‌ சேர்த்து இஸ்ரவேலராகிய தங்கள்‌ வசம்‌ 
கைப்பற்றி விட்டான்‌. எப்படிக்‌ கைப்பற்றினான்‌? . 


அந்தச்‌ சமயத்தில்‌ கர்த்தர்‌ கானானிலே செய்த ஒரு பெரிய அற்புதத்தின்‌ 
மூலம்‌. - அது என்ன அற்புதம்‌? 


யோசுவா 10:10-13 - கர்த்தர்‌, சூரியனையும்‌, சந்திரனையும்‌ 
அஸ்தமிக்கவிடாமல்‌, அந்த நாளின்‌ மாலையிலிருந்து, திரும்ப ஒரு பகல்‌ 
முழுவதும்‌ தரித்து நிற்கச்‌ செய்து, கர்த்தர்‌ யோசுவாவை அந்த யுத்தத்தில்‌ 
வெற்றி பெறச்‌ செய்தார்‌. 


அதனுடைய விளைவு என்ன? - கர்த்தர்‌ இயேசுவானவருக்காக ஆயத்தம்‌ 
பண்ணிக்‌ கொண்டிருந்த தேசம்‌, இன்னும்‌ சற்றுப்‌ பெரியதானது. 


இதற்கு நடுவில்‌, கர்த்தர்‌ இப்பொழுது இஸ்ரவேலர்களுக்குத்‌ தேசத்தைத்‌ 
தந்துவிட்டதால்‌, அந்த இஸ்ரவேலர்கள்‌ மேற்கொண்டும்‌ தங்கள்‌ 
யாத்திரையைத்‌ தொடரவேண்டிய அவசியம்‌ இல்லாத நிலைக்கு வந்தார்கள்‌. 
எனவே கர்த்தருடைய ஆசரிப்புக்‌ கூடாரத்தை, சீலோ என்னும்‌ பட்டணத்திலே, 
நிரந்தரமாக இருக்கும்படி, அதை நிறுவினார்கள்‌ - யோசுவா 18:1. 


12. 


13, 


14. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 1 - பழைய ஏற்பாடு - யோசுவா - பக்கம்‌ 


இப்படி கானானுக்குள்‌ பிரவேசித்த முதல்‌ 7 ஆண்டுகளில்‌, கானான்‌ 
தேசத்தின்‌ இன்னும்‌ பல பட்டணங்களையும்‌ கைப்பற்றிய பிறகு, யோசுவா 
அந்தச்‌ சொத்துக்களை, இஸ்ரவேலரின்‌ ஒன்பதரைக்‌ கோத்திரத்தாருக்கும்‌ 
பிரித்துக்கொடுத்து விட்டான்‌. அதின்‌ விபரங்கள்‌ 13-24 அதிகாரங்களில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. மீதி இரண்டரைக்‌ கோத்திரத்தாருக்கும்‌, யோர்தானின்‌ 
கிழக்குக்‌ கரையில்‌, மோசேயே ஏற்கனவே, நிலங்களைப்‌ பிரித்துக்‌ 
கொடுத்திருந்தான்‌. - எண்ணாகமம்‌ 32:1-5, 33. 


யோசுவா இந்தக்‌ கட்டத்தில்‌ கானான்‌ தேசத்தை, முழுமையாகக்‌ 
கைப்பற்றியிருக்கவில்லை. 


ஆனாலும்‌, அப்பொழுதே இஸ்ரவேலரின்‌ பல கோத்திரங்களுக்கும்‌, 
அந்த தேசத்தைப்‌ பிரித்துக்‌ கொடுத்து விட்டான்‌. எதற்காக? அவரவர்கள்‌, 
தங்கள்‌ தங்கள்‌ பகுதிகளில்‌ இருந்த கானானிய ஜனங்களை, இன்னும்‌ அதிக 
உற்சாகத்தோடு துரத்திவிட்டு விடுவார்கள்‌, அல்லது அழித்து விடுவார்கள்‌ 


என்ற காரணத்துக்காகவே அப்படிச்‌ செய்தான்‌. 


ஒரே குடும்பத்துக்குள்ளாக சொத்துக்களைப்‌ பிரித்துக்‌ கொடுப்பதற்கே, 
எத்தனையோ பிரச்சனைகள்‌ வந்து விடுகிறதை நாம்‌ அறிவோம்‌. 
விசுவாசிகளின்‌ குடும்பங்களில்‌ கூட, கோர்ட்‌ வரை போய்‌ விடுகிறவர்களும்‌ 
உண்டு. 


ஆனால்‌ யோசுவாவோ, 20 இலட்சம்‌ ஜனங்களுக்கு, எந்தக்‌ 
கலவரங்களும்‌ ஏற்பட்டுவிடாமல்‌, சீட்டுப்‌ போட்டு அந்த தேசத்தின்‌ 
நிலங்களைப்‌ பிரித்துக்‌ கொடுத்து விடுகிறான்‌. எனவேதான்‌, இப்படிப்பட்ட 
தாலந்துகள்‌ உள்ள யோசுவாவைக்‌ கர்த்தர்‌ தெரிந்தெடுத்து, 
இயேசுவானவருக்காக ஒரு தேசத்தை அஆஆயத்தப்படுத்தும்‌ தம்முடைய 
திட்டத்தை நிறைவேற்றிக்‌ கொள்ளுகிறார்‌. 


யோசுவா, கானானியரை அழித்து, இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கும்‌, 
இயேசுவானவருக்கும்‌, ஒரு தேசத்தை ஆயத்தம்‌ செய்து கொடுத்திருந்தபடியே, 
இயேசுவானவரும்‌, இந்த பூமிக்கு வந்து, சாத்தானுடைய 
கிரியைகளையெல்லாம்‌ அழித்து, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக்‌ 
கொடுப்பார்‌ என்று நமக்கு அறிவிக்கும்‌ முன்னோடியான ஒரு புத்தகமே தான்‌, 
இந்த யோசுவா புத்தகமாகும்‌. 


7 


பக்கம்‌ | 1 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 2 - பழைய ஏற்பாடு - நியாயாதிபதிகள்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 2 - பகுதி 2 


நியாயாதிபதிகள்‌ 


1. வேதாகமத்தில்‌ குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ இந்த நியாயாதிபதிகள்‌ யார்‌? 
இஸ்ரவேல்‌ மக்களை எகிப்திலிருந்து பத்திரமாக அழைத்துக்‌ கொண்டு வந்து, 
யோர்தான்‌ நதியின்‌ கரை மட்டும்‌ வழி நடத்திச்‌ செல்லுவதற்கு மோசேயைப்‌ 
போல ஒரு பெருந்‌ தலைவன்‌ தேவனுக்குத்‌ தேவைப்‌ பட்டான்‌. 


அதைப்‌ போலவே, கானான்‌ தேசத்தைச்‌ சமாதானமாகப்‌ பங்கிட்டுக்‌ 


கொடுப்பதற்கு, ஒரு யோசுவா தேவைப்பட்டான்‌. 


ஆனால்‌ இப்பொழுதோ, இஸ்ரவேல்‌ மக்களுக்கு ஒரு தேசம்‌ கொடுக்கப்‌ 
பட்டுவிட்டிருந்தது. அவர்கள்‌ அதில்‌ குடியேறியும்‌ விட்டார்கள்‌. எனவே, 
மோசே, யோசுவாவைப்‌ போன்ற வேறு எந்தப்‌ பெரும்‌ தலைவர்களையும்‌ 
அவர்களுக்கு ஏற்படுத்துவது, தேவனுக்கு அவசியம்‌ இல்லாதிருந்தது. 

ஆகவே, இஸ்ரவேல்‌ மக்களுக்கு மத்தியில்‌ எழும்பும்‌ சிறு, சிறு 
பிரச்சனைகளைத்‌ தீர்த்து வைப்பதற்குச்‌ சிறிய நியாயாதிபதிகள்‌ 
போதுமானவரகளாக இருப்பார்கள்‌ என்று தேவன்‌ கருதினார்‌. அப்படிக்‌ கர்த்தர்‌ 
எழுப்பியிருந்த பல நியாயாதிபதிகளின்‌ வரலாற்றுப்‌ புத்தகம்தான்‌ இந்த 
நியாயாதிபதிகளின்‌ புத்தகம்‌ ஆகும்‌. 

மேலும்‌, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இஸ்ரவேலர்‌ கீழ்ப்படியாமல்‌, 
தேவனை விட்டு விரைவாகப்‌ பின்வாங்கிப்‌ போன காரியங்களையும்‌ இந்தப்‌ 


புத்தகம்‌ விவரிக்கின்றது. 


2. மோசே மூலமாக இஸ்ரவேல்‌ மக்களுக்குத்‌ தேவன்‌ என்ன கூறி இருந்தார்‌? - 
யாத்திராகமம்‌ 23:24,31-  கானானியர்களை முற்றிலுமாக அழிக்கச்‌ 
சொல்லியிருந்தார்‌. ஆனால்‌, அவர்கள்‌ அவர்‌ வார்த்தைகளைப்‌ 
பின்பற்றினார்களா? - இல்லை -நியாயாதிபதிகள்‌ 1:21,29,30. 

3. தங்களைச்‌ சுற்றியிருந்தக்‌ கானானியர்களை இஸ்ரவேலர்‌ அழிக்காததால்‌, 
சம்பவித்தது என்ன? 

கானானியர்களுடன்‌, இஸ்ரவேலர்கள்‌ தாராளமாகப்‌ பழக ஆரம்பித்தனர்‌. 


அவர்களுடன்‌ வியாபாரம்‌ செய்து, அவர்களுடன்‌ திருமண உறவை ஏற்படுத்தி, 
பெண்‌ கொடுத்தும்‌, பெண்‌ எடுத்தும்‌ வாழ்ந்தார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 2 - பழைய ஏற்பாடூ - நியாயாதிபதிகள்‌ - பக்கம்‌ | 2 


4. இப்படியாகக்‌ கானானியருடன்‌ இஸ்ரவேலர்‌ நெருக்கமான உறவு கொண்டதின்‌ 
விளைவு என்ன? இஸ்ரவேலரும்‌, கானானியரின்‌ தெய்வங்களான, 
பாகாலையும்‌, அஸ்தரோத்தையும்‌ சேவிக்கத்‌ துவங்கினார்கள்‌. 


யார்‌ இந்த பாகால்‌? காளையின்‌ உருவத்தில்‌ இருக்கும்‌ ஒரு ஆண்‌ 
கடவுள்‌. இந்தப்‌ பாகால்‌ தான்‌, தங்களுக்கு மழையையும்‌, செழிப்பையும்‌ 
கொண்டு வருவதாகக்‌ கானானியர்‌ கருதினர்‌. 


யார்‌ இந்த அஸ்தரோத்‌? - கானானியர்களின்‌ பெண்‌ கடவுளான இந்த 
அஸ்தரோத்‌, பாகாலின்‌ மனைவியாகக்‌ கருதப்பட்டாள்‌. அவள்‌ இச்சைகளின்‌ 
தேவதையாக இருந்து, மக்கள்‌ அவர்களுடையப்‌ பெண்மக்களை வேசிகளாக 
அவள்‌ கோவிலுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்றும்‌, குழந்தைகளைத்‌ தனக்கு 
பலி செலுத்த வேண்டும்‌ என்றும்‌ விரும்பினாள்‌. 


5. இஸ்ரவேலர்கள்‌ தேவனை விட்டு வழி விலகிப்‌ போய்‌, கானானியக்‌ 
கடவுள்களை வணங்கினபடியால்‌, தேவன்‌ அவர்களை ஒரு மெசொப்பொத்‌ 
தாமியாவின்‌ ராஜாவுடைய கையில்‌, எட்டு வருடங்களுக்கு ஒப்புக்‌ கொடுத்தார்‌. 
அப்பொழுது, தங்கள்‌ சத்துருவின்‌ பிடிகளிலிருந்து தங்களை விடுவிக்கும்‌ 
படிக்கு தேவனை நோக்கி இஸ்ரவேலர்‌ கதறின போது, தேவன்‌ அவர்கள்‌ 
மேல்‌ இரக்கப்பட்டு, அவர்கள்‌ மத்தியிலிருந்து ஒத்னியேல்‌ என்ற ஒரு 
நியாயாதிபதியை எழுப்பினார்‌. அவன்தான்‌ இஸ்ரவேலரை நியாயம்‌ விசாரித்த 
முதல்‌ நியாயாதிபதி ஆவான்‌. - நியா 3:8-10. அவன்‌ மெசொப்பொத்தாமியா 
ராஜாவை யுத்தத்தில்‌ வென்று, இஸ்ரவேல்‌ மக்களை விடுவித்தான்‌. 


6. அடுத்த நாற்பது ஆண்டுகள்‌ யுத்தம்‌ எதுவும்‌ இல்லாமல்‌, இஸ்ரவேலர்கள்‌ 
அமைதலாக வாழ்ந்தார்கள்‌. ஆனால்‌, ஒத்னியேலின்‌ மரணத்திற்குப்பின்பு, 
அவர்கள்‌ மறுபடியும்‌ பாகாலைச்‌ சேவிக்க ஆரம்பித்தார்கள்‌. அப்பொழுது 
தேவன்‌ அவர்களை மற்றொரு சத்துருவின்‌ கையில்‌ ஒப்புக்கொடுத்தார்‌. 


அப்பொழுது அந்த சத்துருவினால்‌ அவர்கள்‌ ஒடுக்கப்பட்ட போது, 
அதைத்‌ தாங்க முடியாமல்‌, அந்த இஸ்ரவேலர்கள்‌ தேவனிடம்‌ 
முறையிட்டார்கள்‌. அப்பொழுது அவர்களை விடுவிக்க, தேவன்‌ மற்றும்‌ ஒரு 
நியாயாதிபதியை எழுப்பினார்‌. அதற்குப்‌ பின்பு, சில வருடங்கள்‌ அவர்கள்‌ 
சமாதானமாயிருந்தார்கள்‌. பின்பு திரும்பவும்‌ விக்கிரகங்களை வணங்கத்‌ 
துவங்கினார்கள்‌. 


இப்படியே, அடுத்த முந்நூற்று இருபத்து ஐந்து வருடங்களுக்கு, ஒரு சக்கரம்‌ 
போல, இவைகள்‌ சம்பவித்துக்‌ கொண்டிருந்தன. அப்பொழுது, தேவன்‌ 


பதிமூன்று நியாயாதிபதிகளை ஒருவர்‌ பின்‌ ஒருவராக எழுப்பினார்‌. 


பக்கம்‌ | 3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 2 - பழைய ஏற்பாடு - நியாயாதிபதிகள்‌ 


7. அந்த பதிமூன்று நியாயாதிபதிகளின்‌ விபரங்களும்‌ நியாயாதிபதிகளின்‌ 
புத்தகத்தில்‌ 3 - 16 அதிகாரங்களில்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


நியாயாதிபதிகள்‌ புத்தகத்தின்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ இந்த 13 
நியாயாதிபதிகளுடைய காலத்துக்குப்‌ பின்பு, இன்னும்‌ 2 பெரிய 
நியாயாதிபதிகளைக்‌ கர்த்தர்‌ எழுப்பியதை, நாம்‌ 1சாமுவேல்‌ புத்தகத்தில்‌ 1-8 
அதிகாரங்களில்‌ வாசிக்கிறோம்‌. 


இந்த நியாயாதிபதிகள்‌ ஒவ்வொருவரும்‌ யாருடைய உதவியினால்‌ 
அவர்களுடைய எதிரிகளை ஜெயிக்க முடிந்தது என்று வேதம்‌ கூறுகிறது? 


1. ஒத்னியேல்‌ - நியா 3:9,10 
i. கிதியோன்‌ - நியா 6:34 
i. யெப்தா -நியா 11:29 

14. சிம்சோன்‌ - நியா 15:14 


பரிசுத்த ஆவியானவரின்‌ உதவியாலேயே, அவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌, 
தங்கள்‌ யுத்தங்களில்‌ ஜெயித்தார்களே தவிர, தங்களுடைய சொந்தத்‌ 
திறமைகளினால்‌ அல்ல. 


அப்படி ஒரு முறை இஸ்ரவேலரை மீதியானியரிடமிருந்து 
விடுவிக்கும்படிக்குத்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட நியாயாதிபதி தான்‌ கிதியோன்‌ - 
நியா 6:11-14. 


இந்தப்‌ பகுதியில்‌ கர்த்தருடைய தூதனானவர்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கிறவர்‌ யார்‌? - வசனம்‌ 14,16 - கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவே. 


அவர்‌ புதிய ஏற்பாட்டில்‌ அல்லவா வந்தவர்‌ என்று நாம்‌ 
நினைத்துக்கொள்ளக்‌ கூடாது. புதிய ஏற்பாட்டில்‌ இயேசுவானவர்‌ ஒரு 
மனிதராக இந்த பூமிக்கு வந்தார்‌. ஆனால்‌ பழைய ஏற்பாடில்‌, அவர்‌ 
பலமுறை ஆவியிலே, இந்த பூமிக்கு வந்து சென்றிருக்கிறார்‌. 


அவைகளில்‌ ஒன்று தான்‌, இந்த முறை வந்ததும்‌. மற்றப்படி, அவர்‌ 
இந்த உலகங்கள்‌ தோன்றும்‌ முன்பாகவே, பிதாவாகிய தெய்வத்தோடு கூடவே 
இருந்தவர்‌ - நீதி 8:23-30. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 2 - பழைய ஏற்பாடூ - நியாயாதிபதிகள்‌ - பக்கம்‌ | 4 


8. அதைத்‌ தொடர்ந்து இஸ்ரவேலர்களின்‌ ஆவிக்குரிய சரிவை விவரிக்கும்‌ 
இரண்டு சம்பவங்கள்‌ நியாயாதிபதிகளின்‌ புத்தகம்‌ 17-21 அதிகாரங்களில்‌ 


கொடுக்கப்பட்டுள்ளன. 


9. முதலாவது சம்பவம்‌ 


கிதியோனின்‌ காலத்தில்‌ கர்த்தருக்குக்‌ கொடுக்க வேண்டிய கனத்தைச்‌ 
செலுத்தத்‌ தவறிய இஸ்ரவேலர்கள்‌, தொடர்ந்து கர்த்தரைப்‌ புறககணித்துக்‌ 
கொண்டே வந்தார்கள்‌. எந்த அளவுக்கு? 


அவர்கள்‌ கர்த்தருக்குக்‌ கொடுக்க வேண்டிய தசம பாகங்களைச்‌ 
செலுத்தாமல்‌ போனதினிமித்தம்‌, ஆசாரியர்களும்‌ லேவியர்களும்‌, 
சீலோவிலே, கர்த்தருடைய ஆசரிப்புக்கூடாரமாகிய ஆலயத்திலே 
பணிபுரிவதற்குப்‌ பதிலாக, வேறு வேலைகளுக்குப்‌ போய்த்‌ தங்களைக்‌ 
காப்பாற்றிக்‌ கொள்ளக்கூடிய நிர்பந்தத்துக்குள்‌ தள்ளப்படும்‌ அளவுக்கு. 


அப்படிப்பட்ட லேவியன்‌ ஒருவனுக்குச்‌ சம்பவித்த காரியங்களை 
விளக்குவதே நியாயாதிபதிகள்‌ 17,18 அதிகாரங்களாகும்‌. 


அந்த லேவியன்‌ என்ன செய்தான்‌? சீலோவிலிருந்து புறப்பட்டு, சுமார்‌ 80 
மைல்‌ (130 கி. மீ) தூரத்திலிந்த எப்பிராயீம்‌ மலை தேசத்திற்கு வேறு 


வேலையைத்‌ தேடிச்‌ சென்றான்‌. 


அங்கே அவன்‌ யாருக்கு ஆசாரியன்‌ ஆகிறான்‌? நியா 17:7,8 - ஒரு 
தனிப்பட்ட மனிதனுக்கு - கர்த்தருக்கு அல்ல. - அவன்‌ சேவித்த தெய்வம்‌ 
எது? ஒரு எப்பிராயீமியனான மீகா என்பவன்‌ செய்து வைத்திருந்த 
விக்கிரகமும்‌, சொரூபமும்தான்‌. 


பக்கம்‌ | 5 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 2 - பழைய ஏற்பாடு - நியாயாதிபதிகள்‌ 


10. 


அந்த விக்கிரகத்துக்கும்‌, சொரூபத்துக்கும்‌ அவர்கள்‌ கொடுத்த பெயர்‌ 
என்ன? - நியாயாதிபதிகள்‌ 17:4,5 - “சுவாமி” 


எனவே விசுவாசிகள்‌, ஒருபோதும்‌ அந்த “சுவாமி” என்ற வார்த்தையை 
ஜெபங்களில்‌ பிதாவானவருக்கோ, இயேசுவானவருக்கோ, பரிசுத்த 
ஆவியானவருக்கோ உபயோகப்படுத்தக்‌ கூடாது. அப்பா, பிதாவே, 
கர்த்தாவே, போன்ற வார்த்தைகளையே உபயோகப்படுத்த வேண்டும்‌. 


உன்னதமான கர்த்தருடைய சமூகத்திலே, கெளரவமாக நின்று கொண்டு 
ஜனங்களின்‌ குறைகளைக்‌ கர்த்தரிடத்தில்‌ தெரிவிப்பதற்காகத்‌ தெரிந்து 
கொள்ளப்பட்டிருந்தவன்‌, இப்பொழுது, தாண்‌ கோத்திரத்திலுள்ள ஒரு 
வன்முறைக்‌ கூட்டத்தாரின்‌ கைப்பொம்மை ஆகி, தாண்‌ கோத்திரத்தார்‌ 
முழுவதுமே அவனுடைய விக்கிரகத்தைச்‌ சேவிக்கும்படி, அவர்களைத்‌ 
தவறாக வழிநடத்திக்கொண்டிருந்த ஒரு துன்மார்க்கனாய்ப்‌ போய்‌ விட்டான்‌. - 
நியா 18:30,31. 


இஸ்ரவேலரின்‌ சீர்கேட்டைப்‌ பற்றிய இரண்டாவது சம்பவம்‌ 


நியாயாதிபதிகள்‌ 19 முதல்‌ 21 முடிய உள்ள அதிகாரங்களில்‌, 
பென்யமீனர்‌, ஒரு லேவியனுடைய மறுமனையாட்டிக்குச்‌ செய்த கொடுமைகள்‌ 
விவரிக்கப்பட்டு இருக்கின்றன. அவர்கள்‌ என்ன செய்தார்கள்‌? 


ஒரு முறை ஒரு லேவியன்‌ தன்னுடைய மறுமனையாட்டியைத்‌ 
தன்னுடைய வீட்டுற்கு அழைத்து வந்தான்‌. அப்படி அவளை அழைத்து வரும்‌ 
வழியில்‌, அவர்கள்‌ பென்யமீனர்‌ பட்டணம்‌ ஒன்றில்‌ இராத்தங்கினர்‌. 
அப்பொழுது அங்குள்ள பென்யமீனர்‌, அவர்கள்‌ தங்கியிருந்த வீட்டிற்கு வந்து, 
அந்த லேவியனுடன்‌ உடலுறவு கொள்ளுவதற்காக, அந்த வீட்டின்‌ கதவை 


உடைக்க முயன்றனர்‌. 


பென்யமீனனான அந்த வீட்டுக்காரன்‌, அப்படிப்பட்ட ஒரு தீங்கை அந்த 
லேவியனுக்குச்‌ செய்ய வேண்டாம்‌ என்று அவர்களிடம்‌ கெஞ்சி கேட்டுக்‌ 
கொண்ட போதிலும்‌, அவர்கள்‌ அவனுடைய பேச்சைக்‌ கேட்கவில்லை. 
எனவே, அந்த லேவியன்‌, தன்‌ மறுமனையாட்டியை வெளியே கொண்டு 
வந்து, அவர்களிடம்‌ அனுப்பினான்‌. அப்பொழுது அவர்கள்‌ இராமுழுவதும்‌ 
தங்கள்‌ இச்சையை அவளிடம்‌ தீர்த்து, அவளைக்‌ குற்றுயிராக்கிப்‌ 
போட்டார்கள்‌. மறுநாள்‌ காலையில்‌ அவள்‌ பிணமாக அந்த வீட்டு 
வாசற்படியில்‌ கிடந்தாள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 2 - பழைய ஏற்பாடூ - நியாயாதிபதிகள்‌ - பக்கம்‌ | 6 


பென்யமீனரின்‌ இந்தச்‌ செயலால்‌ கோபமடைந்த அந்த லேவியன்‌, 
அவளுடைய உடலைப்‌ பல துண்டுகளாக வெட்டி, இஸ்ரவேலரின்‌ மற்றக்‌ 
கோத்திரங்களுக்கு அனுப்பி, தேவனுக்கு அருவருப்பான ஆணுடன்‌ ஆண்‌ 
உடலுறவு கொள்ளும்‌ துன்மார்க்கமான செயலைச்‌ செய்ய, அந்த பென்யமீன்‌ 
கோத்திரத்தார்‌ முயற்சி செய்ததையும்‌, தன்‌ மறுமனையாட்டியைச்‌ சாகச்‌ 
செய்ததையும்‌ விவரித்தான்‌. 


அதனால்‌ ஆத்திரமடைந்த அந்தப்‌ பதினொரு கோத்திரத்தாரும்‌ 
இணைந்து, பென்யமீனர்களோடு போருக்குச்‌ சென்று, அவர்களில்‌ உள்ள 
ஆண்களில்‌ அறுநூறு பேரைத்‌ தவிர, மீதி ஆண்‌ பெண்‌, குழந்தைகள்‌ 
அனைவரையும்‌ சங்கரித்துப்‌ போட்டனர்‌. 


- நியாயாதிபதிகள்‌ 20:23,28,35,44,46,47. 


11. எனவே, யோசுவாவின்‌ மரணத்திற்குப்‌ பின்பும்‌, நியாயாதிபதிகளின்‌ முன்னூற்று 
இருபத்து ஐந்து வருட ஆட்சி காலத்திற்குப்‌ பின்பும்‌, இஸ்ரவேல்‌ மக்களின்‌ 
ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருந்தது? -நியாயாதிபதிகள்‌ 21-25 தேவனுக்கு 
எந்தக்‌ கனத்தையும்‌ கொடுக்காமல்‌, அவரை முழுவதுமாகப்‌ புறக்கணித்து 
விட்டு, அவனவன்‌ தன்‌ தன்‌ பார்வைக்கு சரிப்போனதைச்‌ செய்து வந்தான்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு நியாயம்‌ செய்து, அவர்களுடைய 
சத்துரக்களை அழிக்க, பல நியாயாதிபதிகளைக்‌ கர்த்தர்‌ அனுப்பியது 
போலவே, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவையும்‌, தம்முடைய பிள்ளைகளுக்கு 
எதிராகச்‌ செயல்பட்ட பிசாசின்‌ கிரியைகளை அழித்து, அவர்களுக்கு நியாயம்‌ 
செய்பவராக அனுப்ப இருக்கிறார்‌ என்பதற்கு முன்னோடியாக இருப்பதே, 
இந்த நியாயாதிபதிகளின்‌ புத்தகம்‌ ஆகும்‌. 


பக்கம்‌ | 1 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - ரூத்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 2 : பகுதி 3 
ரூத்‌ 


1. இந்த ரூத்‌ புத்தகத்தின்‌ பிரதான நோக்கம்‌, இயேசுவானவரின்‌ முன்னோடிகளில்‌ 
முக்கியமானவனாயிருந்த, தாவீது ராஜாவின்‌ குடும்ப சரித்திரப்‌ பின்னணியை 
நமக்கு விளக்கிக்‌ காண்பிப்பதே ஆகும்‌. 


2. நியாயாதிபதிகளின்‌ காலத்தில்‌, (சுமார்‌ கி.மு. 1350 - 1000) யூதா 
கோத்திரத்தில்‌, எலிமெலேக்கு என்ற மனிதன்‌, ஒரு பஞ்சத்தின்‌ காரணமாக, 
தன்‌ மனைவி நகோமியையும்‌, தன்னுடைய 2 குமாரர்களையும்‌ 
கூட்டிக்கொண்டு, தங்களுடைய சொந்த ஊரான பெத்லகேமிலிருந்து, அண்டை 
தேசமாகிய மோவாபில்‌ போய்க்‌ குடியேறும்‌ விபரத்துடன்‌, இந்த புத்தகத்தின்‌ 
வரலாறு துவங்குகிறது. 


3. அங்கு சென்ற சில காலங்களில்‌, எலிமெலேக்கு இறந்து விடுகிறான்‌. 
அவனுடைய குமாரர்கள்‌ இருவரும்‌, அங்கிருந்த மோவாபிய தேசத்துப்‌, 
பெண்களிலிருந்து, தங்களுக்குத்‌ திருமணம்‌ செய்து கொள்ளுகிறார்கள்‌. ஒரு 
குமாரனுடைய மனைவியின்‌ பெயர்‌ தான்‌ ரூத்‌. 


4. சுமார்‌ 10 ஆண்டுகள்‌, அவர்கள்‌ மோவாபிலேயே வாழ்ந்து வந்தார்கள்‌ 
ஆனால்‌, அந்தப்‌ பெண்கள்‌ இருவருக்குமே குழந்தைகள்‌ இல்லை. 


அந்தச்‌ சூழ்நிலையில்‌, எலிமெலேக்கின்‌ குமாரர்‌ இருவருமே, இறந்து 
விட்டார்கள்‌. 
எனவே, நகோமியும்‌, அவளுடைய 2 மருமகள்களும்‌ மாத்திரம்‌, 


விதவைகளாக அந்த அந்நிய தேசத்தில்‌, தனித்து விடப்பட்டனர்‌. 


அந்தச்‌ சமயத்தில்‌, பெத்லகேமில்‌ பஞ்சம்‌ நீங்கி விட்டது என்ற செய்தி 
நகோமிக்கு வந்து சேருகிறது. எனவே, அவள்‌ தன்னுடைய சொந்த ஊராகிய 
பெத்லகேமுக்கே, திரும்பிவிடப்‌ பிரியப்பட்டாள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - ரூத்‌ - பக்கம்‌ |3 


எனவே, நகோமி தன்னுடைய 2 மருமக்கள்மாரையும்‌ அவரவர்கள்‌ தாய்‌ 
வீட்டிற்கே அனுப்பிவிட்டு, தான்‌ மாத்திரம்‌ பெத்லகேமுக்குத்‌ திரும்பிவிடத்‌ 


திட்டமிட்டாள்‌. 


ஆனால்‌, அவளுடைய மருமக்களோடு இதைக்குறித்துப்‌ பேசும்போது, 
ஒரு மருமகளாகிய ரூத்‌, அதற்குச்‌ சம்மதியாமல்‌, தானும்‌ நகோமியோடு 
பெத்லகேமுக்கே வந்து விடுவதாக அடம்‌ பிடித்தாள்‌. ரூத்‌ 1:15-17. எனவே, 
நகோமியும்‌, ரூத்தும்‌ மாத்திரம்‌, மோவாப்‌ தேசத்திலிருந்து புறப்பட்டு, 
கால்நடையாகவே பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்து விட்டனர்‌. 


ரூத்‌ தன்னுடைய மாமியாராகிய நகோமியை, தன்னுடைய சொந்தத்‌ 
தாயாரைப்பொலவே பாசத்துடனும்‌, மரியாதையுடனும்‌ கவனித்து வந்தாள்‌. 


. இதைக்‌ குறித்து எலிமெலேக்கின்‌ உறவினனான போவாஸ்‌ என்பவன்‌ 
கேள்விப்பட்டான்‌. அவன்‌ தன்னுடைய வயலில்‌ விளைந்த தானியங்களில்‌ 
அறுப்பு முடிந்த பிறகு, கீழே விழுந்த தானியங்களை, ரூத்‌ தாராளமாகவே 
எடுத்துச்‌ செல்ல அனுமதியளிக்கும்படித்‌ தன்னுடைய வேலைக்காரர்களுக்குக்‌ 
கட்டளை கொடுத்தான்‌ - ரூத்‌ 2:8-12 


- எனவே, போவாஸின்‌ தாராள குணத்தால்‌, அந்த அறுப்புக்காலம்‌ 
முடியுமட்டும்‌, ரூத்‌ தினமும்‌ வந்து தானியங்களைப்‌ பொறுக்கிச்‌ சென்று, 
அவளும்‌, அவளுடைய மாமியாரும்‌ திருப்தியாகச்‌ சாப்பிட்டு வந்தார்கள்‌. 


. போவாஸ்‌, இப்படித்‌ தனக்கு அனுமதி அளித்திருந்ததை, ரூத்‌ நகோமியுடன்‌ 
பகிர்ந்து கொண்ட போது, நகோமி அதைப்‌ பற்றி மகிழ்ச்சியடைந்தாள்‌. 


. காரணம்‌ அவன்‌ எலிமெலேக்கின்‌ நெருங்கின உறவினர்களில்‌ ஒருவனாக 
இருந்தவனும்‌, நடுத்தர வயதுள்ளவனும்‌, எலிமெலேக்குக்கு வாரிசுகள்‌ 
இல்லாததால்‌, தங்களுடைய குடும்பத்துக்குச்‌ சொந்தமான வயல்‌ நிலத்தையும்‌, 
அதோடு சேர்த்து, ரூத்தையும்‌ பெற்றுக்கொள்வதற்கு, முன்னுரிமை 
பெற்றவனாகவும்‌ இருந்தான்‌. 


பக்கம்‌ | 4 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 3 - பழைய ஏற்பாடு - ரூத்‌ 


8. எனவே, நகோமி, இந்த விபரத்தை போவாஸிடம்‌ பகிர்ந்து கொள்ளும்படி, 
போவாஸ்‌ வயலிலே படுத்திருந்த சமயம்‌, அவனிடம்‌ தனிமையிலே பேசும்படி, 
ஆலோசனை கொடுத்து ரூத்தை அனுப்பினாள்‌. - ரூத்‌ 3:3,4. 


9. இந்த வசனங்களை வாசிக்கும்‌ போது நாம்‌ அவைகளைத்‌ தவறாக 
எடுத்துக்கொள்ளக்கூடாது - ஏன்‌? இஸ்ரவேல்‌ தேசம்‌ ஒரு வனாந்தரப்‌ 
பிரதேசம்‌. அங்கு பகலில்‌ வெயில்‌ கடுமையாகவும்‌, அதே போல்‌ இரவில்‌ 
குளிரும்‌ கடுமையாகவும்‌ இருக்கும்‌. 


1 வெயில்‌ அடிக்கும்போது, தானியம்‌ பொறுக்கி வருபவளாயிருந்ததால்‌, 
வியர்வையின்‌ துர்நாற்றம்‌ இல்லாத படிக்குக்‌ குளித்து விட்டுச்‌ செல்லச்‌ 
சொல்லுகிறாள்‌. 


11 அது கடுமையான குளிர்பிரதேசமாயுமிருந்தபடியால்‌, காலின்‌ மேலிருந்த 
போர்வையை விலக்கி விடும்போது, குளிர்‌ தாங்க முடியாமல்‌, சற்று 
நேரத்தில்‌ அவன்‌ விழித்துக்கொள்ளுவான்‌. அப்பொழுது அவனோடு 
தனிமையில்‌ பேசலாம்‌ என்பதற்காகவே அந்த இரவு நேரத்தில்‌ அவனைச்‌ 
சந்திக்கும்படி, அப்படி ஒரு ஆலோசனையைக்‌ கொடுத்தாள்‌. 


10. 9ம்‌ வசனத்தில்‌ உம்முடைய அடியாள்‌ மேல்‌ உம்முடைய போர்வையை 
விரியும்‌ என்று ரூத்‌ சொன்னதின்‌ கருத்தும்‌, நீர்‌ எனக்கு இந்த உலகத்தில்‌ 
தேவையான பாதுகாப்பைக்‌ கொடும்‌ என்பதுதான்‌. எனவே நாம்‌ அதையும்‌ 
விகற்பமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. 


ரூத்‌ இந்தக்‌ காரியத்தை போவாஸோடு பகிர்ந்து கொண்ட போது, 


போவாஸ்‌, என்ன சொன்னான்‌? 


ரூத்‌ 3:11-15 - தன்னிலும்‌ நெருங்கிய இன்னொரு மனிதன்‌ இருக்கிறான்‌. 
அவனிடம்‌ கேட்டுவிட்டு, அவனுக்கு மனதில்லையானால்‌, தான்‌ அவளை 
மீட்டுக்கொள்ளுவதாகவும்‌ சொன்னான்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 3 - பழைய ஏற்பாடூ - ரூத்‌ - பக்கம்‌ | 5 


11. மறுநாளிலே, போவாஸ்‌, தன்னிலும்‌ எலிமெலேக்கு குடும்பத்தாருக்கு 
நெருங்கினவனாயிருந்த அந்த மனிதனிடத்தில்‌ பேசுவதை 4:1-10ல்‌ 
வாசிக்கிறோம்‌. 


இதை நாம்‌ சரியானபடி விளங்கிக்கொள்ள, யூதர்களுடைய 
கலாச்சாரத்தை நாம்‌ அறிந்து கொள்ளவேண்டும்‌ - உபாகமம்‌ 25:5-10 - 
அப்பொழுது பாதரட்சையைக்‌ கழற்றிப்‌ போடுவது என்றால்‌ என்ன என்பதை, 
நாம்‌ விளங்கிக்‌ கொள்ள முடியும்‌. 


எனவே அப்படி அந்த நபருக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்து அவனிடம்‌ 
விசாரித்த போது, அவன்‌ ரூத்தை நிராகரித்ததால்‌, போவாஸ்‌, தானே 
ரூத்தையும்‌, எலிமெலேக்கின்‌ நிலங்களையும்‌ மீட்டுக்கொள்ளுகிறான்‌. 


12. உபாகமம்‌ 23:3ன்‌ படி, ரூத்‌ ஒரு சபிக்கப்பட்ட வம்சத்தில்‌ 
பிறந்தவளாயிருந்தாலும்‌, அவள்‌ பெயர்‌ இயேசுவானவருடைய 
முன்னோர்களின்‌ பட்டியலில்‌ இடம்‌ பெற்றுக்கொள்ளும்‌ அளவுக்கு (மத்‌ 1:5) 
அவள்‌ ஆசீர்வதிக்கப்படுவதற்குக்‌ காரணம்‌ என்ன? 


2 காரணங்கள்‌. 
1. ரூத்‌ 1:16 - அவள்‌ தன்னுடைய தெய்வங்களைப்‌ புறக்கணித்து, கர்த்தரையே 
தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருந்தாள்‌. 


2. தன்னுடைய தாயாரை விட, மாமியார்‌ மேல்‌ அதிக அன்பு செலுத்துபவளாயும்‌ 
இருந்தாள்‌. - ரூத்‌ 1:8, 14-16. 


எனவே, நாம்‌ இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற பாடம்‌ என்ன? நாமும்‌ 
குடும்பத்தில்‌ உள்ள பெற்றோர்கள்‌ மேலும்‌, மாமனார்‌, மாமியார்‌ மேலும்‌ நம்‌ 
அன்பைக்‌ கான்பித்து, அவர்களைக்‌ கனப்படுத்தும்‌ போது, நாமும்‌ கர்த்தரால்‌ 
ஆசீர்வதிக்கப்படுவோம்‌, என்ற சத்தியமே. 


பக்கம்‌ | 1 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 4 - பழைய ஏற்பாடூ - 1 சாமுவேல்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 2 - பகுதி 4 


1 சாமுவேல்‌, 2 சாமுவேல்‌ 
1 சாமுவேல்‌ புத்தகத்தின்‌ முதல்‌ பகுதி. 


1. ஏலியின்‌ வரலாறு 
நியாயாதிபதிகளின்‌ காலத்துக்குப்‌ பின்பு, இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தரை 
அவமதித்து, அவனவன்‌ தன்‌ தன்‌ பார்வைக்குச்‌ சரிப்போனபடி, காரியங்களைச்‌ 
செய்து வந்தனர்‌. 


2. அந்தச்‌ சூழ்நிலையில்‌, அந்த 13 நியாயதிபதிகளின்‌ காலத்துக்குப்‌ பின்பு, 
சீலோவிலிருந்த ஆசரிப்புக்‌ கூடாரத்தில்‌, ஆசாரியனாகப்‌ பணிசெய்து வந்த 
ஏலி என்பவன்‌, ஒரு நியாயாதிபதியாகவும்‌ செயல்பட்டு வந்தான்‌. 


3. ஆனால்‌ அவனுடைய வாழ்க்கையின்‌ கடைசிப்பகுதியில்‌, அதாவது அவனுக்கு 
98 வயது ஆகியிருந்த போது, அவனால்‌ தன்னுடைய குமாரர்களைக்கூட 
அடக்க முடியாமல்‌ போனது. 


அவர்கள்‌ என்னென்ன அக்கிரமங்களைச்‌ செய்து வந்தார்கள்‌. 


- 1சாமு 2:12-14 

i. பலிப்பொருள்கள்‌ தகனிக்கப்படும்போதே தங்களுக்குண்டானதை எடுத்துக்‌ 
கொண்டார்கள்‌. 

11. பலியைத்‌ தகனிக்கும்முன்பே, கொழுப்பையும்‌ பச்சை இறைச்சியையும்‌ 
எடுத்துக்கொண்டார்கள்‌. 


111. [சாமு 2:22 பலி செலுத்த வந்த பெண்களிடம்‌ தகாதமுறையில்‌ உறவு 
கொண்டார்கள்‌. ஏலி பல முறை அவர்களைக்‌ கண்டித்தும்‌, அவர்கள்‌ மனம்‌ 
திருந்தாதவர்களாகவே இருந்தார்கள்‌ - 1 சாமு 2:23-25. 


4. இது இப்படி இருந்ததால்‌, இஸ்ரவேலின்‌ மூப்பர்களும்‌, ஒரு ஆசாரியனுக்கோ, 
அல்லது ஒரு நியாயாதிபதிக்கோ, கொடுக்க வேண்டிய கனத்தை ஏலிக்குக்‌ 
கொடுக்காமல்‌ இருந்தார்கள்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 4 - பழைய ஏற்பாடூ - 1 சாமுவேல்‌ - பக்கம்‌ | 2 


5. ஒரு முறை பெலிஸ்தியர்கள்‌, இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம்‌ 
செய்தபோது, அதிலே இஸ்ரவேலரில்‌ 4000 பேர்‌ மடிந்து போனார்கள்‌. 


எனவே, அந்த மூப்பர்கள்‌, ஏலிக்கு அறிவிக்காமலேயே, சீலோவில்‌ 
இருந்த கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியைப்‌ போர்க்களத்துக்கு எடுத்து 
வந்து விட்டார்கள்‌. அந்த அளவுக்கு ஏலியை அவர்கள்‌ அசட்டை செய்தார்கள்‌. 
- 1 சாமுவேல்‌ 4:2-5. 


யோசுவாவின்‌ காலத்தில்‌ யோர்தான்‌ நதியைக்‌ கடக்க, கர்த்தர்‌ அந்தப்‌ 
பெட்டியை உபயோகித்தது போலவே, தங்களுக்கு யுத்தத்தில்‌ ஜெயம்‌ 
பெறவும்‌, அதன்‌ மூலம்‌ உதவிசெய்வார்‌ என்று அவர்களாகவே நினைத்துக்‌ 
கொண்டு, அப்படிச்‌ செய்தார்கள்‌. 


6. ஆனால்‌ நடந்தது என்ன? - 1 சாமுவேல்‌ 4:10,11 - அந்த யுத்தத்தில்‌ 


பெலிஸ்தியர்கள்‌, இஸ்ரவேலர்களைத்‌ திரும்பவும்‌ தோற்கடித்து 
விட்டதுமல்லாமல்‌, ஏலியின்‌ 2 குமாரர்களைக்‌ கொன்று போட்டு, 
உடன்படிக்கைப்‌ பெட்டியைக்‌ கைப்பற்றி, தங்கள்‌ தேசத்துக்குக்‌ 


கொண்டுபோயும்‌ விட்டார்கள்‌. 


இந்தச்‌ செய்திகளைக்‌ கேள்விப்பட்ட மாத்திரத்தில்‌, ஏலியும்‌, அவனுடைய 
மருமகளும்‌ உடனே செத்துப்போனார்கள்‌. எனவே சேர்ந்தாற்போல்‌ 4 சாவுகள்‌, 
ஏலியின்‌ குடும்பத்தில்‌ ஏற்பட்டன. 


7. அதே நேரம்‌ கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியின்‌ பரிசுத்தத்தையும்‌, 
வல்லமையையும்‌, அறியாமல்‌, அதைக்‌ கடத்திச்‌ சென்ற பெலிஸ்தியர்கள்‌, 
கர்த்தரால்‌ தண்டிக்கப்‌ பட்டார்கள்‌. 


- எப்படி? - 1 சாமு 5:6-12 


- கர்த்தர்‌ அந்த பெலிஸ்தியர்களுக்கு மூலநோயை வரப்பண்ணி, அநேகரைச்‌ 
சாகும்படி செய்தார்‌. எனவே 7 மாதங்களுக்குப்‌ பின்பு, அவர்கள்‌ அந்தப்‌ 
பெட்டியைச்‌ சில காணிக்கைகளுடனும்‌, சொரூபங்களுடனும்‌, ஒரு வண்டியில்‌ 
ஏற்றி, இஸ்ரவேலரிடத்திற்கே திரும்ப அனுப்பிவிட்டார்கள்‌. 

- 1 சாமுவேல்‌ 6ம்‌ அதிகாரம்‌. 


பக்கம்‌ | 3 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - 1 சாமுவேல்‌ 


8. சாமுவேலின்‌ வரலாறு 
ஏலியைத்‌ தொடர்ந்து, இஸ்ரவேலருக்கு அடுத்த நியாயாதிபதியாகக்‌ 
கர்த்தரால்‌ உருவாக்கப்பட்டவர்‌ தான்‌ சாமுவேல்‌ தீர்க்கதரிசி. 


சாமுவேலுக்கு சுமார்‌ 30 வயது ஆனபோது, ஏலியின்‌ காலத்தில்‌ ஆரம்பித்த 
பெலிஸ்தரோடுள்ள பிரச்சனை, இன்னும்‌ தொடர்ந்து நீடித்துக்கொண்டு இருந்தது. 
அப்பொழுது சாமுவேல்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களிடம்‌ என்ன சொன்னார்‌? - 1 சாமு 7:3 
- நீங்கள்‌ அந்நிய தெய்வங்கள்‌ அனைத்தையும்‌ விலக்கி விட்டு, கர்த்தர்‌ 
ஒருவரையே சேவியுங்கள்‌ என்றார்‌. அவர்கள்‌ அப்படியே செய்தார்கள்‌. 


அப்பொழுது சாமுவேல்‌ கர்த்தரை நோக்கி வேண்டிக்‌ கொண்டபோது, 
கர்த்தர்‌ பெலிஸ்தியர்களைத்‌ தோற்கடித்து, அடுத்த அநேக வருடங்களுக்கு, 
அவர்களைத்‌ திரும்பவும்‌ இஸ்ரவேலர்மேல்‌ போர்‌ தொடுக்கவே பயப்படும்‌ 
அளவுக்குச்‌ செய்தார்‌. - 1 சாமு. 7:10,13. 


9. பல வருடங்களுக்கு இப்படி அமைதியாக வாழ்ந்த பின்பு, சாமுவேலுக்கு 
வயதாகி விட்டது. அப்பொழுது அவர்‌ தம்முடைய குமாரர்களை 
நியாயாதிபதிகளாக வைத்தார்‌. ஆனால்‌ அவர்கள்‌ பரிதானம்‌ வாங்குபவர்களாக 
இருந்தபடியால்‌, (8:3) ஜனங்கள்‌ அவர்களுக்குப்‌ பதிலாக, மற்ற தேசங்களில்‌ 
செய்யப்படுகிறது போல, தங்களுக்கும்‌ ஒரு ராஜாவை ஏற்படுத்தித்‌ தர 
வேண்டும்‌ என்று சாமுவேலிடம்‌ கேட்டார்கள்‌. அப்படி இஸ்ரவேல்‌ 
ஜனங்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட முதல்‌ ராஜா தான்‌, சவுல்‌ ராஜா. 


10. சவுல்‌ ராஜாவின்‌ வரலாறு 
இந்த சவுல்‌ ராஜா ஆரம்பத்தில்‌ எப்படிப்பட்டவனாயிருந்தவன்‌? 
1. 9:7 கர்ததருடைய ஊழியக்காரரைக்‌ கனப்படுத்தினான்‌. 
11. 10:6-9 - பரிசுத்த ஆவியானவரின்‌ அபஷேக்தைப்‌ பெற்றிருந்தனாயிருந்தான்‌. 
111. 10:22:24 - ராஜாவாகப்‌ பொறுப்பெடுக்க பயந்தவனாய்‌, ஒரு கோழையைப்போல்‌ 
ஒளிந்துகொண்ட ஒரு சூதுவாதில்லாத மனுஷனாக இருந்தான்‌. 


ஆனால்‌ ராஜாவாகப்‌ பொறுப்பெடுத்து, ஒரு வருடம்‌ கழித்து, அவன்‌ 


எப்படி மாறிப்போனான்‌? 

1. ஒரு கர்வம்‌ மிகுந்தவனாய்‌ மாறினான்‌. 

11. அசுத்த ஆவிகளால்‌ அலைக்கழிக்கப்படுகிறவனாய்ப்‌ போனான்‌. 

111. ஓரு ராஜா எடுக்கத்தகாத சில அவசர முடிவுகளை எடுத்தான்‌. அவன்‌ 
செய்து விட்டிருந்த பல தவறுகளில்‌ சில. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 4 - பழைய ஏற்பாடூ - 1 சாமுவேல்‌ - பக்கம்‌ | 4 


* 1 சாமு 13:9 - அவன்‌ லேவியனல்லாத போதும்‌, அவனே பலியைச்‌ செலுத்தி 
விட்டான்‌. அதினிமித்தம்‌ கர்த்தரிடமிருந்து அவன்‌ பெற்றுக்கொண்ட தண்டனை 
என்ன? 13:13,14. கர்த்தர்‌ அவனுடைய ராஜ்யபாரம்‌ நிலைநிற்காது என்று கூறும்‌ 
தண்டனையைப்‌ பெற்றுக்கொண்டான்‌. 

* 1 சாமு 15ம்‌ அதிகாரத்தில்‌, கர்த்தர்‌ சவுல்‌ ராஜாவை அமலேக்கியர்களையும்‌ 
அவர்களுடைய சகல பொருள்களையும்‌ அடியோடு அழித்துவிடச்சொன்னார்‌. 
ஆனால்‌ அவன்‌ அப்படிச்‌ செய்யாததால்‌, கர்த்தரால்‌ புறக்கணிக்கப்பட்டான்‌. 

* கோலியாத்தை ஜெயிப்பவனுக்குத்‌ தான்‌ என்னென்ன வெகுமதிகளையெல்லாம்‌ 
தருவதாக வாக்குப்‌ பண்ணியிருந்தான்‌? 1 சாமு 17:25 - 

1) ஐசுவரியம்‌ 
2) தன்னுடைய குமாரத்தி 
3) அவனுடைய குடும்பத்தாருக்கு சர்வமானியம்‌. 


ஆனால்‌ தாவீது கோலியாத்தை ஜெயித்தபோது, அவனுக்குத்‌ தன்‌ மூத்த 
மகளைக்‌ கொடுத்தானா? - 18:17 - 19 - இல்லை. 


இளைய மகளைக்‌ கொடுக்கும்‌ போதும்‌, அவன்‌ போட்ட புதிய 
நிபந்தனை என்ன? தாவீது தனக்குப்‌ பரிசமாக, பெலிஸ்தியர்கள்‌ நூறு பேரின்‌ 
நுனித்தோல்களைத்‌ தர வேண்டும்‌ என்றும்‌ கட்டளையிட்டான்‌. (18:21-27) 

* தன்னை விட மக்கள்‌ தாவீதைப்‌ பாராட்டின போது, அவனைக்‌ கொன்று 
போட, தாவீதைக்‌ கட்டிலோடு தூக்கி வரச்‌ சொல்லியிருந்த ஒரு வெறியன்‌. 
தன்‌ சொந்த மகள்‌ விதவையாகிவிடுவாளே என்ற சிந்தனையில்லாத ஒரு 
மூர்க்கனாயிருந்தான்‌ (19:15) 

* 1 சாமு 22:16 - யார்‌ இந்த அகிமெலேக்கு? -21:1- ஒரு தலைசிறந்த 
ஆசாரியன்‌. அவன்‌ ஒருமுறை தாவீதுக்கு, அப்பத்தையும்‌, கோலியாத்தின்‌ 
பட்டயத்தையும்‌, கொடுத்து விட்டான்‌ என்பதற்காக, அவனையும்‌, அவனுடைய 
குடும்பத்தில்‌ பலரையும்‌, அவனோடு கூட இருந்த 85 ஆசாரியர்களையும்‌, ஒரே 
நேரத்தில்‌ கொன்று போட்ட ஒரு பாதகன்‌ தான்‌ இந்த சவுல்‌ ராஜா - 22:17-19. 


இப்படி இன்னும்‌ பல தவறுகளையும்‌ செய்திருந்த சவுல்‌ ராஜாவின்‌ 
முடிவு, எப்படி இருந்தது? - 1சாமு 31:1-4 - அவன்‌ ஒரு யுத்தத்தில்‌ 
பரிதாபமான முறையில்‌ மரணமடைந்தான்‌. அதோடு மட்டுமல்ல - 31:6 
அவனுடைய 3 குமாரர்களும்‌, அதே யுத்தத்தில்‌ மரணமடைந்தார்கள்‌. ஏலியின்‌ 
முடிவு நேரத்தில்‌ சம்பவித்தது போலவே, சவுல்‌ ராஜாவின்‌ முடிவு நேரத்திலும்‌, 


4 மரணங்கள்‌ சம்பவித்தன. 


11.1 சாமுவேல்‌ புத்தகத்தில்‌ நாம்‌ இதுவரை கற்றுக்கொண்ட சாமுவேலும்‌, 
சவுல்ராஜாவும்‌ ஆகிய இரண்டு பேருமே ஊழியத்தை நன்றாக 
ஆரம்பித்தார்கள்‌. ஆனால்‌ பரிதாபமாக முடித்தார்கள்‌. 


பக்கம்‌ | 5 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - 1 சாமுவேல்‌ 


12. தாவீதின்‌ வரலாறு 


அடுத்து 1சாமுவேல்‌ புத்தகத்தின்‌ 16வது அதிகாரத்தில்‌ சாமுவேல்‌, 


தாவீதை அபிஷேகிக்கும்‌ விபரம்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 17ம்‌ அதிகாரத்தில்‌ 
தாவீது கோலியாத்தைக்‌ கொன்று போட்ட விபரமும்‌, 18ம்‌ அதிகாரம்‌ முதல்‌ 
30ம்‌ அதிகாரம்‌ முடிய, சவுல்‌ ராஜா, தாவீதைக்‌ கொன்றுபோட, அவனைப்‌ பல 
இடங்களுக்கும்‌ துரத்திச்‌ சென்ற விபரங்களும்‌ தரப்பட்டிருக்கின்றன. 


13. தாவீதைப்‌ பற்றி கர்த்தர்‌ கொடுத்த நற்சாட்சி என்ன? - அப்‌ 13:22 


“தாவீதை என்‌ இருதயத்துக்கு ஏற்றவனாகக்‌ கண்டேன்‌” என்று கூறினார்‌. 
அதற்கு காரணம்‌ என்ன என்பதை இந்த 1சாமுவேல்‌ புத்தகத்தில்‌, பல 
இடங்களில்‌ நாம்‌ காண முடிகிறது. 


i. 


ii. 


111. 


iv. 


1 சாமு 17ம்‌ அதிகாரத்தில்‌, ஜனங்களிடமும்‌, கோலியாத்தினிடமும்‌, 
தன்னுடைய சாமர்த்தியங்களைக்‌ குறித்துப்‌ பெருமையாகப்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்தானா? அல்ல - எல்லா சந்தர்ப்பங்களிலும்‌ கர்த்தரையே 
உயர்த்தினான்‌. - 1 சாமு 17:26 ௫), 17:36), 17:45(b), 17:46). 


தாவீது, சவுல்‌ ராஜாவிடமிருந்து தன்னைத்‌ தப்புவித்துக்கொள்ள, பல 
இடங்களுக்கும்‌ ஓடிக்கொண்டிருந்த அந்த நேரங்களிலும்‌, தனக்கே 
பாதுகாப்பு இல்லாவிட்டாலும்‌, தன்‌ வயது முதிர்ந்த பெற்றோரின்‌ 
பாதுகாப்புக்குத்‌ தேவையான ஏற்பாடுகளைச்‌ செய்து, தன்‌ தகப்பனையும்‌ 
தாயையும்‌ கனப்படுத்தின, ஒரு பொறுப்புள்ள மகனாக இருந்தான்‌. 

- 1 சாமு 22:1-4. 


சவுல்‌ ராஜாவைக்‌ கொன்றுபோட தாவீதுக்கு 2 சந்தர்ப்பங்கள்‌ கிடைத்தன. 
ஆனால்‌ அந்த 2 சந்தர்பங்களிலும்‌, சவுல்‌ ராஜா அபிஷேகம்‌ 
பண்ணப்பட்டிருந்தவன்‌ என்ற ஒரே காரணத்துக்காக, அவனைக்‌ கொன்று 
போடாமல்‌, தப்ப விட்டிருந்த ஒரு நீதிமானாக இருந்தான்‌. 

- 1 சாமு 24:1-7; 1 சாமு 26:6-12. 


1 சாமு 26:19 - தான்‌ ஒரு ராஜாவாக அபிஷேகம்‌ பண்ணப்பட்‌ 
டிருந்தாலும்‌, அவனுக்கு இன்னும்‌ ராஜ்யம்‌ கிடைக்கவில்லையே என்ற 
அந்த ஆதங்கம்‌ அவனிடத்தில்‌ இல்லை. தான்‌ இப்படி ஒரு கவுதாரியைப்‌ 
போல, சவுல்‌ ராஜாவினால்‌ துரத்தப்படும்‌ நிலைக்குத்‌ தன்‌ வாழ்க்கை 
வந்து விட்டதே என்ற அந்த ஆதங்கமும்‌ இல்லை. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 4 - பழைய ஏற்பாடூ - 1 சாமுவேல்‌ - பக்கம்‌ | 6 


தான்‌ எருசலேமுக்குச்‌ சென்று, தேவாலாயத்துக்குப்‌ 
போகமுடியவில்லையே என்ற அந்த ஆதங்கம்தான்‌, தாவீதுக்கு இருந்தது. 
அந்த அளவுக்குக்‌ கர்த்தரோடு நெருக்கமாய்த்‌ தன்னை இணைத்துக்‌ 
கொண்டிருந்தவன்‌. எனவே தான்‌ “என்‌ இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்‌” என்று 
கர்த்தரின்‌ பாராட்டுதலைப்‌ பெற்றுக்‌ கொண்டான்‌. 


அப்படிப்பட்ட கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாயிருந்த 
தாவீதின்‌ மூலமே, கர்த்தர்‌ இந்த பூமிக்கு இயேசுவானவரை அனுப்பத்‌ 
திட்டமிட்டார்‌. 


பக்கம்‌ | 7 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - 2 சாமுவேல்‌ 


2 சாமுவேல்‌ 
1. தாவீதின்‌ நற்குணங்கள்‌ 


தாவீதை ஒரு தெள்ளுப்பூச்சியைப்‌ போல்‌ கருதி, அவனை ஓட ஓடத்‌ 
துரத்தி, அவனைக்‌ கொலை செய்துவிடத்‌ துடித்துக்கொண்டிருந்த சவுல்‌ ராஜா, 
இப்பொழுது மரித்து விட்டான்‌. 


2. ஆனால்‌ அவனுடைய மரணச்‌ செய்தியைக்‌ கேட்கவும்‌, தாவீது மகிழ்ச்சி 
அடைந்து, கர்த்தாவே என்‌ எதிரியைப்‌ பழி வாங்கி விட்டீர்‌, உமக்கு 
ஸ்தோத்திரம்‌ என்று சொல்லிக்கொண்டிருந்தனா? அல்ல. 


3. அவனுக்காக தாவீது எப்படிப்‌ புலம்பினான்‌? - 2 சாமு 1:19 - 21 மற்றும்‌ 24 - 
ஏன்‌? - சவுல்‌ ராஜா, ஒரு அபிஷேகம்‌ பண்ணப்பட்ட மனிதனாக இருந்ததால்‌. 


4. சவுல்‌ ராஜாவோடு கூட மரணமடைந்திருந்த அவனுடைய மகன்‌ 
யோனத்தானுக்காக, தாவீது எப்படிப்‌ புலம்பினான்‌ என்பதையும்‌ கவனியுங்கள்‌. 
- 2 சாமு 1:25 - 27. 


5. அது மட்டுமா? சவுல்‌ ராஜாவுடைய இன்னொரு மகனாகிய இஸ்போசேத்‌ 
அதற்கடுத்த 2 வருடங்களில்‌ மரணமடைந்த பொழுது, அவனைக்‌ குறித்தும்‌ 


என்ன சொன்னான்‌ என்று பாருங்கள்‌. - 2 சாமு 4:8-12. 


6. தாவீது சவுல்‌ ராஜாவுக்காக, இன்னும்‌ என்ன செய்தான்‌ என்பதை வாசியுங்கள்‌. 
- 2 சாமு 2:46 - தன்னை ஒரு ஜென்ம விரோதியாகக்‌ கருதிக்‌ கொண்டிருந்த 
சவுல்‌ ராஜாவுடைய உடலையும்‌, அவனுடைய மகனாகிய யோனத்தானின்‌ 
உடலையும்‌, அவைகளை அநாதைப்‌ பிணங்களாகப்‌ போட்டு விடாமல்‌ தங்கள்‌ 
ஆபத்தையும்‌ பொருட்படுத்தாமல்‌ போர்க்களத்திலிருந்து எடுத்து, தங்கள்‌ 
தேசத்துக்குக்‌ கொண்டு வந்து, அவைகளை கவுரவமாக அடக்கம்‌ செய்திருந்த 
கீலேயாத்‌ யாபேசின்‌ மக்களுக்கு நன்றி சொல்லி, ஸ்தானாதிபதிகளை அனுப்பி 
அவர்களை ஆசீர்வதித்தான்‌. - 1 சாமு 31:11-13. 


7. அடுத்து, சவுல்‌ ராஜாவுடைய போர்த்தளபதி அப்னேர்‌ செத்துப்போன போது, 
அவனுக்காகவும்‌, தாவீது எப்படிப்‌ புலம்பினான்‌ என்பதைப்‌ பாருங்கள்‌ 


- 2 சாமு 3:32 -38. 


10. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - 2 சாமுவேல்‌ - பக்கம்‌ | 8 


அப்னேர்‌ இறந்தது எங்கே? - 3:27 - அடைக்கலப்பட்டடணங்களில்‌ 
ஒன்றாயிருந்த எபிரோனுக்குக்குச்‌ சற்று வெளியே, நீ இன்னும்‌ சில எட்டுகள்‌ 
எடுத்து வைத்து, எபிரோனுக்குள்‌ சென்றிருப்பாயானால்‌, யோவாப்‌ உன்னைக்‌ 
கொலை செய்திருக்க முடியாதே. இப்படி மதிகெட்டவன்‌ சாகிறது போலச்‌ 
செத்துப்போனாயே, என்று அவனுக்காகவும்‌ புலம்பினான்‌. 


. அது மட்டுமா? 2 சாமு 9ம்‌ அதிகாரத்தில்‌, தான்‌ பொதுவாக, சப்பாணிகளைப்‌ 


பகைத்தாலும்‌, சப்பாணியாயிருந்த சவுலின்‌ பேரன்‌ யோனத்தானுடைய 
மகனாகிய மேவியோசேத்தைத்‌ தன்னுடைய பந்தியிலேயே நாள்‌ தோறும்‌ 
போஜனம்‌ பண்ணிக்கொள்ளும்‌ அனுமதியையும்‌, கொடுத்து, அவனை 
கனப்படுத்தினான்‌. 


இப்படி சவுல்‌ ராஜா தன்னைப்‌ பலநேரங்களில்‌ துன்புறுத்தியிருந்தாலும்‌, 
அவனையோ, அவனுடைய மகனாகிய இஸ்போசேத்தையோ, அவனுடைய 
பேரனாகிய மேவிபோசேத்தையோ, பழிவாங்கி விடாமல்‌, தன்னுடைய 


தெய்வீக அன்பை வெளிப்படுத்தினான்‌. எனவே, “என்‌ இருதயத்துக்கு ஏற்ற 
மனுஷன்‌” என்று தாவீதைப்‌ பற்றிக்‌ கர்த்தர்‌ கூறியதில்‌ வியப்பு இல்லை. 


நாமும்‌, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை மனதார மன்னித்து, 
அவர்களுக்கு நன்மைகளைச்‌ செய்யும்‌ போது, நம்மையும்‌ பார்த்து கர்த்தர்‌ என்‌ 
இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்‌ என்று சொல்லுவது நிச்சயம்‌. 


. சவுல்‌ ராஜா மரணமடைந்த பின்பு, இஸ்போசேத்தும்‌, அப்னேரும்‌ 


மரிக்கும்முன்பே, தாவீது, யூதாவுக்கு மட்டும்‌ ராஜாவாக அமர்த்தப்பட்டான்‌. - 
2 சாமு 2:1-4(௮). இஸ்போசேத்தின்‌ மரணத்துக்குப்‌ பின்பு, தாவீது அனைத்து 
இஸ்ரவேலர்‌ மேலும்‌ ராஜாவாகப்‌ பொறுப்பேற்றான்‌. - 2 சாமு 5:1-3. 


அப்படி சமஸ்த இஸ்ரவேல்‌ மேலும்‌ ராஜாவான பின்பு, தாவீது செய்த முதல்‌ 
வேலை என்ன? 2 சாமு 5:69 - எருசலேம்‌ நகரத்தைக்‌ கைப்பற்றி, தனக்குத்‌ 
தலைநகரமாக வைத்துக்கொண்டான்‌. - எதற்காக? - அநேக 
நூற்றாண்டுகளுக்குப்‌ பின்பு, ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய இருக்கிற 
இயேசுவானவருக்கு, தம்முடைய 1000 வருட அரசாட்சியை நடத்துவதற்கு, 
அந்தத்‌ தலை நகரம்‌ தேவைப்படும்‌, என்பதால்‌, அதைத்‌ தன்னுடைய 
காலத்திலேயே கைப்பற்றி, தன்னுடைய தலைநகரமகவும்‌ வைத்துக்கொண்டான்‌. 


பக்கம்‌ | 9 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - 2 சாமுவேல்‌ 


11. அடுத்து, கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியையும்‌ கீரியாத்யாரீமிலிருந்து, 
எருசலேமுக்குக்‌ கொண்டுவந்து விடுகிறான்‌. 
- 1 சாமு 7:1,2 மற்றும்‌ 2 சாமு 6:1-17. 


12. அதைத்‌ தொடர்ந்து, தாவீது கர்த்தருக்குக்கென்று ஒரு ஆலயத்தையும்‌ 
எருசலேமில்‌ கட்ட விரும்பினான்‌. - 2 சாமு 7:1-13. - ஆனால்‌ கர்த்தர்‌, 
அவனுடைய குமாரனே அதைக்கட்டுவான்‌ என்று கூறிவிட்டார்‌. 


13. 2 சாமு 8-10 அதிகாரங்களில்‌ தாவீது பல ராஜாக்களைத்‌ தோற்கடித்து, 
தன்னுடைய ராஜ்யத்தையும்‌, இயேசுவானவருடைய ஆளுகைக்கான 
ராஜ்யத்தையும்‌ பெரிதாக்கிக்கொண்டான்‌. 


14. தாவீதின்‌ போராட்டங்களும்‌, எதிர்‌ நீச்சல்களும்‌ 
இப்படிப்‌ பல விதமான சிறப்பு அம்சங்களோடு வாழ்ந்து வந்த தாவீது, 
2 சாமு 11ம்‌ அதிகாரத்துக்கு வரும்போது, ஒரு மிகப்‌ பெரிய தவறைச்‌ செய்து 
விட்டான்‌. அது என்ன? - 2 சாமு 11:1-4. 


15. ஏற்கனவே 7 மனைவிகளைக்‌ கொண்டிருந்தவன்‌. ஆனாலும்‌ ஒரு நாள்‌ 
தன்னுடைய இச்சையைத்‌ தீர்த்துக்கொள்ள பத்சேபாள்‌, என்ற ஒரு அழகான 
திருமணமான பெண்னோடு உடலுறவு கொண்டு விட்டான்‌. பின்பு, அவளைத்‌ 
திருமணம்‌ செய்து கொள்ளுவதற்காக, தாவீது தந்திரமாக ஒரு திட்டம்‌ 
தீட்டினான்‌. அது என்ன? - அவளுடைய கணவனாயிருந்த உரியாவை, ஒரு 
யுத்தத்தின்‌ நேரத்தில்‌ படைகளுக்கு முன்னணியிலே அவனை நிற்க வைத்து, 
அவனைச்‌ சாகச்‌ செய்யும்‌ படியாகத்‌ தன்னுடைய போர்‌ வீரர்களுக்குக்‌ 
கட்டளையிட்டான்‌. எனவே உரியா அந்தப்‌ போரில்‌ செத்துப்‌ போனான்‌. தாவீது 
பத்சேபாளையும்‌ தனக்கு மனைவி ஆக்கிக்‌ கொண்டான்‌. 


16. உரியாவைப்‌ போர்முனையில்‌, அம்மோன்‌ புத்திரர்‌ கொன்று போட்டாலும்‌, 
கர்த்தர்‌ அதை எப்படி எடுத்துக்‌ கொள்ளுகிறார்‌ என்று பாருங்கள்‌ 
- 2 சாமு 12:7-10. 
வெளிப்பிரகாரமாய்ப்‌ பார்க்கும்போது, உரியா யுத்தத்திலே மரித்தது 
போலத்தான்‌ எல்லா மக்களுக்கும்‌ தெரிந்தது. ஆனால்‌ கர்த்தரோ, அது ஒரு 
கொலை என்றும்‌, அவனுடைய கொலைக்கு மூலகாரணமாக இருந்தவன்‌ 
தாவீது தான்‌, என்பதையும்‌ அறிந்திருந்தார்‌. 
அதுபோல விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும்‌, நம்முடைய 
கணவனுக்கோ, மனைவிக்கோ, அதிகாரிகளுக்கோ, அரசாங்கத்துக்கோ, 
விரோதமாக நாம்‌ செய்யும்‌ துரோகங்களை, மற்றவர்களைத்‌ திருப்தி செய்யும்‌ 
அளவுக்கு மேற்பூச்சாகப்‌ பூசி அவைகளை, மறைத்து விடலாம்‌. ஆனால்‌ 
கர்த்தரிடம்‌ நாம்‌ அவைகளை ஒருபோதும்‌ மறைக்க முடியாது. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 4 - பழைய ஏற்பாடூ - 2 சாமுவேல்‌ - பக்கம்‌ | 10 


17. எனவே, இந்த சம்பவத்திற்குப்‌ பின்பு, தாவீதின்‌ வாழ்க்கையில்‌ பல 
துன்பங்கள்‌ நேரிட்டன. அவைகளில்‌ சிலவற்றைப்‌ பார்ப்போம்‌. 


18. முதலாவதாக, - 2 சாமு 12:14-19 எந்தப்‌ பிள்ளை கருத்தரிக்கப்பட்டதால்‌ ஒரு 
கொலை நடந்திருந்ததோ, அந்தப்‌ பிள்ளையைக்‌ கர்த்தர்‌ சாகச்‌ செய்தார்‌. இது 
தாவீது பெற்றுக்கொண்ட முதலாவது அடி. 


19. இரண்டாவதாக, - 2 சாமு 13:1 - தாவீதுடைய மூத்த குமாரனின்‌ பெயர்‌ 
அம்னோன்‌. அவனுடைய இன்னொரு மனைவியின்‌ மூலம்‌ அவனுக்குப்‌ 
பிறந்திருந்த பிள்ளைகள்‌ அப்சலோம்‌, மற்றும்‌ தாமார்‌ என்பவர்களாகும்‌. 

அந்த தாமார்‌ என்பவள்‌ மிகுந்த அழகுள்ளவளாயிருந்தாள்‌. 

தாவீதின்‌ முதல்‌ மகனாகிய அம்னோன்‌ தன்‌ ஒன்றுவிட்ட தங்கையாகிய 
தாமாரை வற்புறுத்தி. அவளோடு உடலுறவு கொண்டுவிடுகிறான்‌. அதைப்‌ 
பொறுக்கமாட்டாத, அந்தப்‌ பெண்ணின்‌ கூடப்பிறந்த சகோதரனாகிய 
அப்சலோம்‌, அம்னோனைக்‌ கொலை செய்து விடுகிறான்‌. - 2 சாமு 13:23-29 


எனவே, தாவீது தன்னுடைய இன்னொரு மகனைச்‌ சாகக்‌ கொடுத்தான்‌. 
இது தாவீது பெற்றுக்கொண்ட இரண்டாவது அடி. 


20. மூன்றாவதாக, - 2 சாமு 18:9-15 - தாவீதுடைய மகன்‌ அப்சலோம்‌, 
தன்னுடைய சொந்தத்‌ தகப்பனாகிய தாவீதையே, நாட்டை விட்டுத்‌ துரத்தி 
விடுகிறான்‌. எனவே தாவீதுடைய போர்வீரர்கள்‌, அப்சலோமுக்கு எதிராக 
யுத்தத்துக்குப்‌ போனபோது, அவர்கள்‌ அப்சலோமை அடித்துக்‌ கொன்று 
விடுகிறார்கள்‌. எனவே தாவீது இன்னொரு குமாரனையும்‌ இழக்கிறான்‌. இது 
அவன்‌ பெற்றக்கொண்ட மூன்றாவது அடி. 


21. நான்காவதாக, - 2 சாமு 24:1-25 - கர்த்தரை நம்பாமல்‌, ஒரு முறை 
தன்னுடைய படை பலத்தையே நம்பி, தன்னுடைய போர்வீரர்களின்‌ 
எண்ணிக்கையை எடுக்கும்படி தாவீது சொல்லிவிடுகிறான்‌. அதோடு அப்படி 
எண்ணிக்கை எடுக்கப்படும்‌ சமயம்களில்‌, கர்த்தர்‌ கொடுக்கும்படி 
சொல்லியிருந்த மீட்பின்‌ கிரயத்தையும்‌ அவன்‌ செலுத்தவுமில்லை. - 
யாத்திராகமம்‌ 30:12-16. கர்த்தர்‌ மேல்‌ அவன்‌ காண்பித்த அந்த 
அவிசுவாசத்துக்கு, அவன்‌ பெற்றுக்கொண்ட தண்டனை என்ன? தன்னுடைய 
ஜனங்களில்‌ எழுபதினாயிரும்‌ பேரை அவன்‌ சாகக்‌ கொடுக்கிறான்‌. எனவே 
இது அவன்‌ பெற்றுக்கொண்ட நான்காவது அடி. 


22. எனவே, பல வருடங்களாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்த தாவீது, தான்‌ 
உணர்ச்சி வசப்பட்டு, தன்‌ இச்சையைக்‌ கட்டுப்படுத்தத்‌ தவறி விட்டதின்‌ 
நிமித்தம்‌ தன்‌ வாழ்நாளின்‌ எஞ்சிய நாட்கள்‌ முழுவதும்‌, பல விதமான 
மனக்கஷ்டங்களோடேயே வாழ்ந்து வர நேரிட்டது. 


பக்கம்‌ | 11 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 4 - பழைய ஏற்பாடு - 2 சாமுவேல்‌ 


23. நமக்குப்‌ பாடம்‌ என்ன? நாமும்‌ உணர்ச்சி வசப்பட்டு, பாலுணர்வுக்‌ 
காரியங்களில்‌, யாரோடும்‌ தவறான உறவுகளில்‌ ஈடுபட்டு, நமக்கு நாமே 
மனநோவுகளை வரவழைத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. 


24. ஆனால்‌, ஒரு நாளில்‌ தன்னுடைய இந்தத்‌ தவறை உணர்ந்து கொண்ட 
தாவீது, கர்த்தரிடம்‌ சரணடைந்து, அவனை மன்னித்து விடும்படியாக 
வேண்டுதல்‌ செய்கிறான்‌. - சங்‌ 51:1-4 - கர்த்தரும்‌ அவனை மன்னித்து 
விடுகிறார்‌. 


அதை நாம்‌ எப்படி அறிந்து கொள்ளுகிறோம்‌? - எபி 11:32 - தாவீதுடைய 
பெயரும்‌, விசுவாச வீரர்களின்‌ பட்டியலில்‌ இடம்பெற்று விடுகிறது. 


25. தாவீது கர்த்தருக்கு விரோதமாகச்‌ செய்திருந்த அந்த மிகப்பெரிய பாவத்தை, 
அவன்‌ மனம்‌ வருந்தி அறிக்கையிட்டபோது, கர்த்தர்‌ அவனை மன்னித்து 
விட்டதைப்‌ போலவே, காணக்கூடிய தெய்வமாக வந்த இயேசுவானவரிடம்‌, 
ஒவ்வொரு மனிதனும்‌, தன்‌ பாவங்களை மனம்‌ வருந்தி அறிக்கை செய்து, 
எளிதாகப்‌ பாவ மன்னிப்பைப்‌ பெற்றுக்கொள்ளுவதற்காகவே, இயேசுவானவர்‌ 
இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 5 - பழைய ஏற்பாடூ - 1 இராஜாக்கள்‌ - பக்கம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 2 - பகுதி 5 


1 இராஜாக்கள்‌ 


. பத்சேபாளுடன்‌ தாவீது செய்த பாவத்தினால்‌, அவனுக்குத்‌ துன்பங்கள்‌ 
தொடருவதை [இராஜாக்கள்‌ புத்தகத்திலும்‌ நாம்‌ வாசிக்கிறோம்‌. எப்படி? 
அவன்‌ ஏற்கனவே, அவனுடைய மூன்று குமாரர்களையும்‌, எழுபதினாயிரம்‌ 
ஜனங்களையும்‌ இழந்திருந்தான்‌. இப்பொழுது அவனுக்குப்‌ பிரச்சனையைக்‌ 
கொண்டு வருவது யார்‌? 


. 1 இராஜாக்கள்‌ 1:5,6 -அதோனியா என்ற தாவீதின்‌ இன்னொரு மகன்‌. அவன்‌ 
தாவீதுக்கு உண்டு பண்ணின பிரச்சனை என்ன? அவன்‌ தன்னைத்தான்‌ 


உயர்த்தி, தானே, இஸ்ரவேலின்‌ ராஜா என்று அறிவித்தான்‌. 


. அதோனியா தன்னை ராஜாவாக அறிவித்ததற்குக்‌ காரணம்‌ என்ன? 
1 இராஜாக்கள்‌ 1:6, அவன்‌ தவறு செய்த போதெல்லாம்‌, அவன்‌ தகப்பன்‌ 
அவனைக்‌ கடிந்து கொள்ளாததாலேயே. 


. ஏலி, சாமுவேல்‌ ஆகியோரின்‌ வாழ்க்கையில்‌, அவர்கள்‌ பிள்ளைகள்‌, தங்கள்‌ 
தகப்பன்மாருக்கு எதிராக எழும்பினதைப்‌ பற்றி நாம்‌ ஏற்கனவே 
வாசித்திருக்கிறோம்‌. இப்பொழுது, தாவீதின்‌ வாழ்க்கையிலும்‌ அப்படிப்பட்ட 
ஒரு காரியம்‌ நடப்பதை நாம்‌ வாசிக்கிறோம்‌. 


. ஏலி, சாமுவேல்‌, தாவீது ஆகியோர்‌, தேவனுடன்‌ பல வருட காலங்கள்‌ 
நெருக்கமான ஐக்கியம்‌ கொண்டிருந்த போதிலும்‌, அவர்களுடைய பிள்ளைகள்‌ 
அவர்களுக்கு எதிராக எழும்பினார்கள்‌. இது எதைக்‌ காண்பிக்கிறது? 


. பெற்றோர்கள்‌ தேவனுடைய ஊழியத்தைச்‌ செய்கிறதினாலோ, அல்லது 
தேவனுக்குப்‌ பயந்து நடப்பதினாலோ, அல்லது தேவனுடன்‌ ஐக்கியமாக 
இருப்பதினாலோ, அவர்கள்‌ பிள்ளைகளும்‌ தாங்களாகவே அவர்களைப்‌ 
போலவே பக்தியாக நடந்து, தேவனுக்குப்‌ பிரியமான காரியங்களையே 
செய்வார்கள்‌ என்று பெற்றோர்கள்‌ எண்ணிவிடக்கூடாது. அவர்களுடைய 
சிறுபிராயத்திலேயே, அதாவது, அவர்கள்‌ பன்னிரெண்டு வயதுக்குக்‌ கீழே 
இருக்கும்போதே, பெற்றோர்கள்‌ அவர்களை நல்வழிப்படுத்திவிடவேண்டும்‌. 


1 


பக்கம்‌ | 2 -பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - 1 இராஜாக்கள்‌ 


7. ஒருவேளை, பிள்ளைகள்‌ துன்மார்க்க வழிகளில்‌ தொடர்ந்து நடந்தால்‌, நாம்‌ 
தேவனிடத்தில்‌ அவர்களுக்காக ஜெபம்‌ செய்துவிட்டு, இந்த நவீன நாட்களில்‌ 
நாம்‌, அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு, கிறிஸ்தவ ஆலோசகர்களின்‌ 
உதவிகளைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 


8. அதோனியாவினால்‌ ஏற்பட்ட பிரச்சனையைத்‌ தாவீது எப்படித்‌ தீர்த்தான்‌? 
1 இராஜாக்கள்‌ 1:32-35 - தன்னுடைய இன்னொரு குமாரனாகிய 
சாலொமோனை ராஜாவாக்கினதின்‌ மூலம்‌. 


9. சாலொமோன்‌ ராஜாவானவுடனேயே தேவனிடத்தில்‌ எப்படி ஜெபிக்கிறான்‌ 
என்பதை வாசியுங்கள்‌ - 1 இராஜாக்கள்‌ 3:7-10. அவனுடைய ஜெபம்‌ 
தேவனுக்கு உகந்ததாக, அதாவது பிரியமாயிருந்தது. ஏன்‌? - ஏராளமான 
தன்னுடைய தேசத்தின்‌ ஜனங்களை நீதியுடனும்‌, நியாயத்துடனும்‌ ஆளுகை 
செய்வதற்குத்‌ தேவன்‌ அவனுக்கு ஞானமுள்ள இருதயத்தைத்‌ தந்தருள 
வேண்டும்‌ என்று அதற்காகவே, அவன்‌ ஜெபித்தான்‌. தன்னுடைய சொந்தக்‌ 
காரியங்களுக்காக அல்லவே அல்ல. 


10. நாமும்‌ சுயநலமாக நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம்‌ ஜெபிக்காமல்‌, 
தேவனுடைய சித்தத்தின்படி சகலமும்‌ இந்த பூமியில்‌ நடக்க நாம்‌ ஜெபிக்கும்‌ 
போதுதான்‌, நம்முடைய ஜெபமும்‌ தேவனுக்குப்‌ பிரியமானதாக இருக்கும்‌. 


11. சாலொமோன்‌ அப்படி ஜெபித்தபோது, தேவன்‌ அவனுக்கு ஞானமுள்ள 
இருதயத்தை மாத்திரம்தான்‌ கொடுத்தாரா? அல்ல. -தேவன்‌ அவனுக்கு 
மிகுதியான உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்களையும்‌ சேர்த்தே கொடுத்தார்‌. - 
எந்த அளவுக்குத்‌ தேவன்‌ அவனை ஆசீர்வதித்திருந்தார்‌? 


12. சாலொமோனின்‌ அரண்மனையில்‌, அனுதின சாப்பாட்டு செலவு மட்டும்‌ 
எவ்வளவு? - 1 இராஜாக்கள்‌ 4:22,23. அவனுடைய சிங்காசனம்‌ எப்படி 
இருந்தது? - 1 இராஜாக்கள்‌ 10:18-20. 


ஆகையால்‌, தேவனுடைய சித்தத்தை மையமாக வைத்து, நாம்‌ ஜெபிக்கும்‌ 
போது, உலகப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள்‌ நமக்குக்‌ கூடக்‌ கொடுக்கப்படும்‌. 


செழிப்பான வாழ்க்கைக்கான ஜெபத்தின்‌ இரகசியம்‌, இதுவே ஆகும்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 5 - பழைய ஏற்பாடூ - 1 இராஜாக்கள்‌ - பக்கம்‌ | 3 


13. அடுத்தபடியாக, சாலொமோன்‌ ராஜா, முழு உற்சாகத்‌ துடன்‌ தேவனுடைய 
ஆலயத்தைக்‌ கட்ட ஆரம்பித்தான்‌. அந்த வேலை அவனுக்கு மிக எளிதாக இருந்தது. 
காரணம்‌ என்ன? -தேவாலயத்தின்‌ கட்டிடப்பணிக்குத்‌ தேவையான அனைத்துப்‌ 
பொருட்களையும்‌ அவனுடைய தகப்பனான தாவீதே சேர்த்து வைத்திருந்தான்‌. 
1 நாளாகமம்‌ புத்தகத்தை நாம்‌ கற்றுக்கொள்ளும்போது, தாவீது சவதரித்து 
வைத்த பொருட்களின்‌ அளவுகளைப்‌ பற்றி அறிந்து கொள்ளுவோம்‌. 


14. ஆலயக்‌ கட்டுமானப்‌ பணிக்கென்று ஏராளமான பொருட்கள்‌ சாலொமோனிடம்‌ 
இருந்தபடியால்‌, ஒரு மாட்சிமையான தேவாலயத்தை அவன்‌ ஏழே 
வருடங்களில்‌ கட்டி முடித்தான்‌. -1 இராஜாக்கள்‌ 6:37,38. 

ஆலயத்தின்‌ சுவரின்‌ உட்புறத்தையும்‌, மரவேலைப்பாடுகள்‌ 
அனைத்தையும்‌, பசும்‌ பொன்னால்‌ சாலொமோன்‌ மூடினான்‌. தேவாலயத்தின்‌ 
தோற்றம்‌ கம்பீரமாக இருந்தது. - 1 இராஜாக்கள்‌ 6:20-36. 


15. தேவனுக்காக இப்படி ஒரு மகத்துவமான ஆலயத்தைக்‌ கட்டி தேவனைப்‌ 
பிரியப்படுத்தின இதே சாலொமோன்‌ தான்‌, மனுக்குலத்துக்கு தேவனுக்குப்‌ 
பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கான சிறந்த ஆலோசனைகளை வேதாகமத்தின்‌ 
3 புத்தகங்களின்‌ மூலம்‌, எழுதிக்‌ கொடுத்து உள்ளான்‌. - அவைகள்‌ என்னென்ன? 

1 நீதிமொழிகள்‌, 11 பிரசங்கி, 111 உன்னதப்பாட்டு 
ஆனால்‌, இப்படி தேவனுக்குப்‌ பயந்து, அவரைப்‌ பிரியப்படுத்தி வாழ்ந்த 
சாலொமோன்‌, தன்‌ வாழ்க்கையின்‌ கடைசி காலத்தில்‌, தேவனுக்குப்‌ பிரியமில்லாத 
ஒரு காரியத்தைச்‌ செய்யத்‌ துவங்கினான்‌. - அது என்ன? - 1 இராஜாக்கள்‌ 
11:1-4. தன்னுடைய நூற்றுக்கணக்கான மறுமனையாட்டிகளின்‌ வார்த்தைகளைக்‌ 
கேட்டு, அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தான்‌. 


16. தேவன்‌ அவனை அந்த அந்நிய தெய்வங்களை வணங்க வேண்டாம்‌ என்று 
இரண்டுமுறை எச்சரித்தும்‌, அவன்‌ அவர்‌ வார்த்தைகளுக்குச்‌ செவிகொடுக்க 
வில்லை. - 1 இராஜாக்கள்‌ 11:9,10. 


17. எனவே, சாலொமோனின்‌ இந்தப்‌ பின்‌ மாற்றத்தினால்‌ கோபமடைந்த கர்த்தர்‌, 
அவனுடைய குடும்பத்தைத்‌ தண்டித்தார்‌. - எப்படி? - சாலொமோனின்‌ 
காலத்திற்குப்‌ பின்பு, அவன்‌ குமாரனான ரெகொடெயாம்‌. இஸ்ரவேலின்‌ 2 
கோத்திரங்களை மாத்திரமே ஆளுவான்‌ என்றும்‌, மீதியுள்ள 10 கோத்திரங்களையும்‌ 
சாலொமோனின்‌ ஊழியக்காரனே ஆளுவான்‌ என்றும்‌ தேவன்‌ கூறினார்‌. 


18. அப்படியே சாலொமோனின்‌ குமாரன்‌, தன்‌ ராஜ்யத்தை ஸ்தாபித்த இடம்‌, 
யூதா மற்றும்‌ பென்யமீன்‌ கோத்திரத்தார்‌ வசித்துக்‌ கொண்டிருந்த பகுதியாக 
இருந்தபடியால்‌ அது யூதா தேசம்‌ என்று அழைக்கப்பட்டது. அவர்கள்‌ 
பாலஸ்தீனத்தின்‌ தென்‌ பகுதியில்‌ வாழ்ந்து கொண்டிருந்த படியால்‌, அது 
தென்தேசம்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டது. 


பக்கம்‌ 14 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - 1 இராஜாக்கள்‌ 


19. இஸ்ரவேலரின்‌ மற்ற பத்துக்‌ கோத்திரங்களும்‌ வசித்துக்‌ கொண்டிருந்த பகுதி 
தொடர்ந்து இஸ்ரவேல்‌ தேசம்‌ என்றும்‌, அது இஸ்ரவேல்‌ தேசத்தின்‌ வடக்குப்‌ 
பகுதியில்‌ அமைந்திருந்தபடியால்‌ வடதேசம்‌ என்றும்‌ அழைக்கப்பட்டது. 


20. தாவீது தன்‌ இச்சையைத்‌ தீர்த்துக்‌ கொள்ளும்‌ படியாக ஒரு பெண்ணுடன்‌ 
உடலுறவு கொண்டபடியால்‌, தன்‌ மூன்று குமாரரை இழந்து, தன்‌ குடும்பத்தின்‌ 
சமாதானத்தைக்‌ குலைத்துப்‌ போட்டான்‌. 


21. நூற்றுக்‌ கணக்கான அந்நியப்‌ பெண்களை மனைவிகளாக்கிக்‌ கொண்டு, 
அந்நிய தெய்வங்களை வணங்கிய சாலொமோனோ, பாலஸ்தீனதேசம்‌ 
முழுவதையும்‌, தன்னுடைய பின்‌ சந்ததிகள்‌ ஆளுகை செய்யும்‌ அந்த 
பாக்கியத்தை இழந்து போனான்‌. 


22. இவர்கள்‌ மூலமாக நாம்‌ கற்றுக்‌ கொள்ளும்‌ பாடம்‌ என்ன? - வாழ்க்கை 
முழுவதும்‌, ஒருவன்‌ ஒரே மனைவியுடன்‌ தான்‌ வாழ்ந்து, அவளுடன்‌ 
மாத்திரமே உடலுறவு கொள்ள வேண்டும்‌ என்பதாகும்‌. 


23. இப்படியாக இஸ்ரவேல்‌ தேசம்‌ இரண்டாகப்‌ பிளவுபட்டபோது, யூதா 
தேசத்தைச்‌ சில ராஜாக்கள்‌ ஒருவர்‌ பின்‌ ஒருவராகவும்‌, இஸ்ரவேல்‌ 
தேசத்தைச்‌ மற்றும்‌ சிலர்‌, ஒருவர்‌ பின்‌ ஒருவராகவும்‌ ஆட்சி செய்து வந்தனர்‌. 


24. இவையெல்லாம்‌ கி.மு 930 ஆண்டு சமயங்களில்‌ நடந்தன. யூதா, இஸ்ரவேல்‌ 
ஆகிய தேசங்களின்‌ பல ராஜாக்களுடைய வரலாறுகள்‌, -1இராஜாக்கள்‌ 
மற்றும்‌ 2இராஜாக்கள்‌ ஆகிய புத்தகங்களிலும்‌ ஒன்றொடொன்று 
பின்னிக்கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளது. 


25. யூதாவின்‌ இருபது ராஜாக்களின்‌ வரலாறும்‌, இஸ்ரவேலின்‌ பத்தொன்பது 
ராஜாக்களின்‌ வரலாறும்‌, இந்த இரண்டு புத்தகங்களிலும்‌ கொடுக்கப்‌ 


பட்டுள்ளன. 


26. யூதாவை ஆண்ட ராஜாக்களில்‌, எட்டு ராஜாக்கள்‌ மாத்திரமே தேவனுக்குப்‌ 
பயந்து நடந்தனர்‌. மற்றவர்கள்‌ தேவனைப்‌ புறக்கணித்து அவருக்குப்‌ 
பிரியமில்லாத காரியங்களையே செய்தனர்‌. இஸ்ரவேலை ஆண்ட 
ராஜாக்களிலிலோ, ஒருவன்‌ கூட தெய்வபயம்‌ உள்ளவனாக இராமல்‌, 
எல்லாருமே துன்மார்க்கமாகவே வாழ்ந்தனர்‌. 


27. இந்த தெய்வபயம்‌ இல்லாத ராஜாக்களை எச்சரிப்பதற்காகத்‌ தேவன்‌ அநேக 
தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்‌. இந்த ராஜாக்களின்‌ வரலாறுடனும்‌, தேவன்‌ 
அவர்களுக்குக்‌ கொடுத்த எச்சரிப்புகளுடனும்‌, பழைய ஏற்பாடு முடிவடைகிறது. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - 1 இராஜாக்கள்‌ - பக்கம்‌ (5 


28. 1 இராஜாக்கள்‌ பதினேழாம்‌ அதிகாரத்திலிருந்து, இஸ்ரவேல்‌ ராஜாவான 
ஆகாபின்‌ காலத்தில்‌, தேவனுடைய தீர்க்கதரிசியான எலியா செய்த 
ஊழியத்தைப்பற்றி, நாம்‌ வாசிக்கிறோம்‌. 


29. இந்த ஆகாப்‌ ராஜா பாகாலை வழிபடுகிறவனாக இருந்தான்‌. பாகால்‌ தான்‌ 
தன்‌ தேசத்திற்கு மழையையும்‌, செழிப்பையும்‌ கொண்டு வருகிறான்‌ என்று 


அவன்‌ நம்பினான்‌. 


30. ஒரு நாள்‌ எலியா ஆகாபைச்‌ சந்தித்து, இஸ்ரவேல்‌ தேசம்‌ முழுவதிலும்‌ 
மழை பெய்யாமல்‌ இருக்கத்‌ தான்‌ கர்த்தருடைய நாமத்தில்‌ கட்டளையிடப்‌ 
போவதாகச்‌ சொன்னான்‌. திரும்பவும்‌ அவனே கர்த்தருடைய நாமத்தில்‌ 
கட்டளையிடும்‌ வரை, தேசத்தில்‌ மழை பெய்யாது என்றும்‌ சொன்னான்‌. 


31. எலியாவின்‌ வார்த்தைகள்‌, ஆகாப்‌ வணங்கி வந்த பாகாலுக்கு ஒரு 
நேரடியான சவாலாக இருந்தது. எலியா சொன்னது போலவே, அடுத்த 
மூன்றரை வருடங்களுக்கு இஸ்ரவேலில்‌ மழையே பெய்யவில்லை 
- யாக்கோபு 5:17. 


32. அதற்குப்‌ பின்பு ஒருநாள்‌ எலியா ஆகாபிடம்‌ சென்று, நீ உன்னுடைய 
பாகாலின்‌ தீர்க்கதரிசிகளின்‌ மூலம்‌ உன்‌ தேசத்தில்‌ மழையை வரவழைத்துக்‌ 
கொள்ள முடியுமா பார்‌ என்று ஆகாபிடம்‌ இன்னொரு சாவாலையும்‌ விட்டான்‌. 
எனவே ஆகாப்‌, பாகாலின்‌ எண்ணூற்று ஜம்பது தீர்க்கதரிசிகளைக்‌ கொண்டு 
வந்து, அவர்களைப்‌ பாகாலுக்கு பலி செலுத்த வைத்தான்‌. ஆனால்‌ மழை 
சுத்தமாக வரவே இல்லை. 


33. அவர்கள்‌ பாகாலுக்குப்‌ பலி செலுத்தின பின்பு, எலியா, யெகோவா 
தேவனுக்கு பலிகளைச்‌ செலுத்தி, மழையை அனுப்பும்படி ஜெபித்தான்‌. 
உடனடியாகத்‌ தேவன்‌ ஒரு பெரிய மழையை அனுப்பினார்‌. இப்படியாக, 
கர்த்தராகிய யெகோவா ஒருவரே, மெய்யான தேவன்‌ என்று எலியா 
நிரூபித்தான்‌. 


பக்கம்‌ | 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 5 - பழைய ஏற்பாடு - 1 இராஜாக்கள்‌ 


34. எலியா இஸ்ரவேலில்‌ செய்த ஏழு அற்புதங்களையும்‌ இராஜாக்களின்‌ 
இரண்டு புத்தகங்களிலும்‌ நாம்‌ வாசிக்கிறோம்‌. அவை என்னென்ன? 


i. இஸ்ரவேலின்‌ பஞ்சகாலத்தில்‌, ஒரு விதவையின்‌ வீட்டின்‌ அவளுடைய 
அப்பமும்‌, எண்ணெயும்‌ குறைவுபடாமல்‌ பெருகச்‌ செய்து, பஞ்சத்தினால்‌, 
அவளும்‌, அவளுடைய குமாரனும்‌ இறந்து போகாமல்‌, பிழைக்கச்‌ 
செய்தான்‌. -1 இராஜாக்கள்‌ 17:8-16. 


11. மரித்துப்போன அந்த விதவையின்‌ மகனை உயிரோடு எழுப்பினான்‌. 
- 1 இராஜாக்கள்‌ 17:18,21,22. 


111. யெகோவா தேவனுக்குத்‌ தான்‌ செலுத்தின பலியைத்‌ தகனிக்கும்படிக்கு 
வானத்திலிருந்து அக்கினியை இறங்கச்‌ செய்தான்‌. 
- 1 இராஜாக்கள்‌ 18:30-40. 


17. எலியா ஆகாப்‌ ராஜாவின்‌ ரதத்தைவிட வேகமாக ஓடிச்‌ சென்றான்‌. 
- 1 இராஜாக்கள்‌ 18:41-46. 


v. வானத்திலிருந்து இரண்டாம்‌ முறையாக அக்கினியை வரப்பண்ணி, 
தன்னைக்‌ கொல்லும்படி ஆகாப்‌ அனுப்பியிருந்த  ஜம்பதுபேரைக்‌ 
கொன்றுபோட்டான்‌. - 2 இராஜாக்கள்‌ 1:1-10. 


vi. மற்றும்‌ ஒருமுறையும்‌ வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து, 
தன்னைப்‌ பிடிக்கும்‌ படிக்கு ஆகாப்‌ அனுப்பிய இரண்டாவது ஜம்பது 
சேவகர்களையும்‌ அழித்துப்‌ போட்டான்‌. - 2 இராஜாக்கள்‌ 1:11-12. 


vi. தனக்கு வழிவிடும்படிக்கு, யோர்தான்‌ நதியை எலியா இரண்டாகப்‌ 
பிரித்தான்‌. - 2 இராஜாக்கள்‌ 2:7-8. 


35. 1 இராஜாக்கள்‌ புத்தகத்தில்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌ எல்லாக்‌ 
காரியங்களிலும்‌, எலியா செய்த காரியங்கள்‌ எவ்வளவு வல்லமையுள்ளவைகள்‌ 
என்று நாம்‌ பார்க்கிறோம்‌. ஆனால்‌, பிற்காலத்தில்‌, கர்த்தராகிய இயேசு செய்த 
வல்லமையான அற்புதங்களுக்கு முன்பாக, அவைகள்‌ ஒன்றுமே இல்லை. 
காரணம்‌ என்ன? 


- எல்லா அற்புதங்களுக்கும்‌, மேலான அற்புதமாகிய உன்னதமான 
“இரட்சிப்பை” மனுக்குலத்துக்கு வழங்கும்‌ அந்த அற்புதத்தை இயேசுவானவர்‌, 
ஒருவரே செய்தார்‌. எலியாவோ, வேறு எந்தத்‌ தீர்க்கதரிசிகளுமோ அல்ல. 
இயேசுவானவரைக்‌ கர்த்தர்‌ அதற்காகவும்‌ முக்கியமாக இந்த பூமிக்கு 
அனுப்பத்‌ திட்டமிட்டிருந்தார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 6 - பழைய ஏற்பாடூ - 2 இராஜாக்கள்‌ - பக்கம்‌ 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 


பாகம்‌ 2 - பகுதி 6 
2 இராஜாக்கள்‌ 


. இந்தப்‌ புத்தகத்தின்‌ முதல்‌ பாகத்தில்‌, எலியா தீர்க்கதரிசியும்‌, அவனுடைய 
சீஷனான எலிசாவும்‌ செய்த காரியங்கள்‌ சொல்லப்பட்டிருக்கின்றன. 


. இந்த எலிசா யார்‌? - 1 இராஜாக்கள்‌ 19:19 - அவன்‌ ஒரு பெரிய பணக்காரன்‌. 
அவனுடைய நிலத்தை உழுவதற்குச்‌ சேர்ந்தாற்போல்‌ பன்னிரண்டு ஏரை 
வைத்து உழவேண்டிய அளவுக்கு, அது அவ்வளவு பெரியதாயிருந்தது. 


. ஆனால்‌, தேவனுடைய ஊழியத்தைச்‌ செய்வதற்கு எலியா அவனை அழைத்த 
போது, அவன்‌ செய்தது என்ன? - 1 இராஜாக்கள்‌ 19:21 - தனக்கு உண்டான 
சம்பத்துகள்‌ அனைத்தையும்‌ தூக்கி எறிந்து விட்டான்‌ - ஏன்‌? 
உலகப்பிரகாரமான சகல சம்பத்துகளைக்‌ காட்டிலும்‌, பரிசுத்த துவி னித 
வல்லமையைப்‌ பெற்றுக்கொள்ளுவதே, அதிக விலையயேறப்‌ பெற்றது 
என்பதை எலிசா அறிந்திருந்தான்‌. 


. ஆனால்‌, ஊழியத்தின்‌ ஆரம்பத்தில்‌ அவன்‌ அவ்வளவு பெரிய பணக்காரனா 
யிருந்தும்‌, அவனுக்குக்‌ கொடுக்கப்பட்ட வேலை என்ன? - 2 இராஜாக்கள்‌ 3:11 
- எலியாவின்‌ கைகளைக்‌ கழுவும்‌ படிக்குத்‌ தண்ணீர்‌ வார்ப்பதுதான்‌. ஆனால்‌ 
அதைச்‌ செய்வதற்கு அவன்‌ தயங்கினானா? - இல்லை. 


. அந்த வேலையை அவன்‌ சந்தோஷமாக ஏற்றுக்‌ கொண்டான்‌ - ஏன்‌? தன்‌ 
மேல்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌ ஊற்றப்பட வேண்டும்‌ என்ற தாகம்‌ 
அவனுக்குள்‌ இருந்ததால்‌, அவனுடைய ஐசுவரியத்தினிமித்தம்‌, சமுதாயத்தில்‌ 
அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தும்‌, மரியாதையும்‌ இருந்த போதிலும்‌, அவை 
எல்லாவற்றையும்‌ தூக்கி எறிந்துவிட்டு, எலியாவுக்குச்‌ சிறுசிறு வேலைகளைச்‌ 
செய்வதற்குக்‌ கூட, தன்னை ஒப்புவித்தான்‌. 


. இந்த நாட்களில்‌, நமக்கும்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌, மூன்று 
காரணங்களுக்காகத்‌ தேவைப்படுகிறது. (1) சாத்தானின்‌ கிரியைகளை 
நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து அழிப்பதற்கு (11) கிறிஸ்துவின்‌ 
சாயலில்‌ நாம்‌ படிப்படியாக மாறுவதற்கு (1) நித்திய ஜீவனைப்‌ 
பெற்றுக்கொள்ளுவதற்கு. 


1 


பக்கம்‌ | 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - 2 இராஜாக்கள்‌ 


எனவே, விசுவாசிகளாகிய நாம்‌ ஒவ்வொருவருமே தவறாமல்‌, பரிசுத்த 
ஆவியானவரின்‌ அபிஷேகத்தைப்‌ பெற்றுக்‌ கொள்ளவேண்டும்‌. 


7. எலியாவிடமிருந்து, பரிசுத்த ஆவியானவரின்‌ வல்லமையை, எலிசாவால்‌ 
பெற்றுக்கொள்ள முடிந்ததா? - ஆம்‌ - எந்த அளவுக்கு? - எலியா செய்த 
அற்புதங்களைக்‌ விட இரண்டு மடங்கு அற்புதங்களைச்‌ செய்யும்‌ அளவுக்கு. 


8. எலிசா செய்த முக்கியமான அற்புதங்கள்‌ என்னென்ன? 
1. யோர்தான்‌ நதியின்‌ தண்ணீரைப்‌ பிரித்தது - 2 இராஜாக்கள்‌ 2:13-15 
11. தண்ணீரை ஆரோக்கியமாக்கி, பாழ்நிலத்தைச்‌ செழிக்கச்‌ செய்தது 
-2 இராஜாக்கள்‌ 2:19-22 
111. காட்டிலிருந்து கரடிகளை வரவழைத்தது - 2 இராஜாக்கள்‌ 2:23,24. 
14. ஒரு விதவையின்‌ வீட்டிலிருந்த எண்ணெயைப்‌ பெருகச்‌ செய்தது 
- 2 இராஜாக்கள்‌ 4:1-7 
v. சூனேமியாளின்‌ மலட்டு கர்ப்பத்தைச்‌ சுகப்படுத்தியது. - 2 இராஜாக்கள்‌ 4:11-17. 
vi. மரித்துப்போன சூனேமியாளின்‌ மகனை உயிரோடு எழுப்பியது. 
- 2 இராஜாக்கள்‌ 4:32-37. 
vii. தீர்க்கதரிசிகளுக்குக்‌ காய்ச்சியிருந்த கூழின்‌ தோஷத்தை மாற்றியது 
- 2 இராஜாக்கள்‌ 4:38-41. 
vii. அப்பத்தின்‌ எண்ணிக்கையைப்‌ பெருக்கி, மீதி உண்டாகச்‌ செய்தது. 
- 2 இராஜாக்கள்‌ 4:42-44. 
iX. நாகமானின்‌ குஷ்டரோகத்தைச்‌ சுகமாக்கியது. - 2 இராஜாக்கள்‌ 5:1-14. 
. கேயாசியைக்‌ குஷ்டரோகியாக மாற்றியது. - 2 இராஜாக்கள்‌ 5:20-27. 
i. இரும்பு கோடரியைத்‌ தண்ணீரில்‌ மிதக்கச்‌ செய்தது. - 2 இராஜாக்கள்‌ 6:1-7. 
i. தன்‌ வேலைக்காரனின்‌ கண்களைத்‌ திறக்கச்‌ செய்தது. - 2 இராஜாக்கள்‌ 616,17. 
பப. சீரிய படைவீரருக்கு கண்‌ மயக்கம்‌ உண்டாக்கியது - 2 இராஜாக்கள்‌ 6:18-19, 
ஏ. சீரிய படைவீரரின்‌ கண்களைத்‌ திறக்கச்‌ செய்தது- 2 இராஜாக்கள்‌ 6:20 


9. இன்னுமாக, பரிசுத்த ஆவியானவரின்‌ அபிஷேகம்‌ எலிசாவின்‌ மேல்‌ எந்த 
அளவுக்கு இருந்தது? அவன்‌ மரித்த பின்பு அவனுடைய எலும்புகளுக்கும்‌ 
அதே வல்லமை இருந்தது. ஏப்படி? ஒரு மனுஷனின்‌ பிரேதம்‌ எலிசாவின்‌ 
எலும்புகள்‌ மேல்‌ விழுந்தபோது, அது உடனே உயிரடையச்‌ செய்யும்‌ 
அளவுக்கு அவனுடைய அபிஷேகம்‌ இருந்தது. - 2 இராஜாக்கள்‌ 13:20,21. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - 2 இராஜாக்கள்‌ - பக்கம்‌ | 3 


36. எலியாவும்‌, எலிசாவும்‌ பலமுறை எச்சரித்தும்‌, இஸ்ரவேலர்கள்‌ தங்கள்‌ 
துன்மார்க்கமான வழிகளிலேயே தொடர்ந்து நடந்து வந்தார்கள்‌. தேவனுடைய 
கோபத்திற்கு ஆளாகும்படிக்கு அவர்கள்‌ செய்த துன்மார்க்கமான காரியங்கள்‌ 
என்னென்ன? - 2 இராஜாக்கள்‌ 17:11,12,16,17- ஆகையால்‌, தேவன்‌ என்ன 
செய்தார்‌? - 2 இராஜாக்கள்‌ 17:18-20. தம்முடைய முகத்தை அவர்களுக்கு 
மறைத்து, அவர்களைப்‌ புறக்கணித்துப்‌ போட்டார்‌. 


37. தேவன்‌ அவர்களைப்‌ புறக்கணித்ததால்‌ நடந்தது என்ன? - 2 இராஜாக்கள்‌ 17:6. 
இஸ்ரவேலின்‌ ராஜாவான ஓசெயாவின்‌ காலத்தில்‌, இஸ்ரவேலரைத்‌ தேவன்‌ 
அசீரியா ராஜாவின்‌ கைகளில்‌ ஒப்புக்‌ கொடுத்தார்‌. அவன்‌ அவர்களை 
அசீரியா தேசத்திற்கு சிறைக்கைதிகளாகப்‌ பிடித்துச்‌ சென்றான்‌. 


38. இப்படி சிறை பிடிக்கப்பட்டுப்போன இஸ்ரவேலரின்‌ பத்து கோத்திரத்தாரும்‌ 
உலகமெங்கும்‌ சிதறடிக்கப்பட்டுப்‌ போனார்கள்‌. சிதறடிக்கப்பட்ட 
இஸ்ரவேலர்கள்‌ ஒருநாள்‌ கானான்‌ தேசத்திற்குத்‌ திரும்புவார்கள்‌ என்று 
ஆமோஸ்‌ தீர்க்கதரிசனம்‌ கூறினான்‌. - ஆமோஸ்‌ 9:14,15. ஆனால்‌ அது பழைய 
ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ சம்பவியாமல்‌, கி.பி 1948 ஆம்‌ வருடத்திலிருந்து 
நிறைவேறிக்‌ கொண்டிருக்கிறது. 


39. இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌, அசீரியா ராஜாவினால்‌ சிறைபிடித்துக்கொண்டு 
போகப்பட்டதால்‌, கானான்‌ தேசத்தில்‌ ஒரு இஸ்ரவேலன்‌ கூட இல்லை. 
யூதாதேசத்து ஜனங்கள்‌ மாத்திரமே, கானானில்‌ இருந்தார்கள்‌. 


40. ஆனால்‌, யூதாதேசத்து ஜனங்களின்‌ நிலையும்‌ அந்த நாட்களில்‌ எப்படி 
இருந்தது? - 2 இராஜாக்கள்‌ 17:19 - அவர்களும்‌ துன்மார்க்கமாகவே 
ஜீவித்தார்கள்‌. ஆகையால்‌, எசேக்கியா என்ற நீதியாய்‌ நடந்த யூதா ராஜாவின்‌ 
காலத்திற்குப்‌ பின்பு, கர்த்தர்‌ அவர்களையும்‌ தண்டித்தார்‌. 

- எப்படி? - 2 இராஜாக்கள்‌ 24:11-14. 


41. பாபிலோனிய ராஜாவான நேபுகாத்‌ நேச்சாரின்‌ கைகளில்‌ அந்த யூதா 
ஜனங்களைக்‌ கர்த்தர்‌ ஒப்புக்‌ கொடுத்தார்‌. இந்த பாபிலோன்‌ ராஜா மூன்று 
முறை எருசலேமுக்கு வந்து, எருசலேமைச்‌ சுட்டெரித்துப்‌ போட்டு, யூதாவின்‌ 
மனுஷரைப்‌ பாபிலோனுக்குச்‌ சிறைபிடித்துக்‌ கொண்டு போனான்‌. 

1. முதல்முறை - 2 இராஜாக்கள்‌ 24:11-16 
11. இரண்டாம்‌ முறை - 2 இராஜாக்கள்‌ 25:1-7 
111. மூன்றாம்‌ முறை - 2 இராஜாக்கள்‌ 25:8-15 


பக்கம்‌ | 4 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 6 - பழைய ஏற்பாடு - 2 இராஜாக்கள்‌ 


42. ஆகவே, பாலஸ்தீனம்‌ முழுவதும்‌, இஸ்ரவேலரோ அல்லது யூதாவின்‌ 
ஜனங்களோ யாருமே இல்லாத ஒரு காலம்‌ வந்தது. அவர்களில்‌ ஒரு சில 
எளியவர்களைத்‌ தவிர மீதி எல்லாருமே சிறைபிடித்துக்‌ கொண்டு 
போகப்பட்டிருந்தனர்‌. 


43. இவைகளெல்லாம்‌ இப்படிச்‌ சம்பவித்திருந்தாலும்‌, கர்த்தராகிய இயேசுவை 
இந்த பூமியில்‌ யூதர்களின்‌ மூலம்‌ பிறக்கச்‌ செய்ய வேண்டும்‌ என்ற 
கர்த்தருடைய திட்டம்‌ வீணாகப்‌ போய்‌ விட்டதா? - இல்லை. 


44. தேவன்‌ ஒருமாற்றுத்‌ திட்டத்தை வைத்திருந்தார்‌. அது என்ன? எரேமியா 29:10 
- பாபிலோனில்‌ எழுபது வருட, சிறையிருப்பு காலத்திற்குப்‌ பின்பு, யூதாவின்‌ 
ஜனங்களில்‌ மீதியாயிருக்கும்‌ ஒருசிறு கூட்டத்தை எருசலேமுக்குத்‌ திரும்பப்‌ 
பண்ணுவேன்‌ என்று தேவன்‌ அறிவித்திருந்தார்‌. 


45. இப்படி பாபிலோனிலிருந்து எருசலேமுக்குத்‌ திரும்பின அந்த ஒரு சிறு 
ஜனக்கூட்டம்‌ தான்‌, கர்த்தராகிய இயேசு அவர்கள்‌ மத்தியில்‌, ஒரு யூதப்‌ 
பெண்ணின்‌ மூலம்‌ பிறக்கும்‌ படியாக, சில நூற்றாண்டுகளில்‌ கோடிக்‌ 
கணக்கானவர்களாகப்‌ பலுகிப்‌ பெருகினர்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 7 - பழைய ஏற்பாடு - 1 நாளாகமம்‌ - பக்கம்‌ | 1 


பைபிள்‌ ஆழங்கள்‌ 
பாகம்‌ 2 -பகுதி 7 
1 நாளாகமம்‌ மற்றும்‌ 2 நாளாகமம்‌ 


1 நாளாகமம்‌ 


1. 1 நாளாகமம்‌ புத்தகத்தின்‌ முதல்‌ ஒன்பது அதிகாரங்கள்‌, ஆதாமின்‌ 
காலத்திலிருந்து, இஸ்ரவேலரின்‌ வம்ச வரலாறை விவரிக்கின்றன. அப்படி ஒரு 


வம்ச வரலாறு ஏன்‌ தேவைப்பட்டது? 


2. நாளாகமத்தின்‌ இரண்டு புத்தகங்களுமே, எழுபது வருட சிறையிருப்புக்குப்‌ 
பின்பு, பாபிலோனிலிருந்து திரும்பிய யூதாவின்‌ ஜனங்களுக்கு, எஸ்றாவினால்‌ 


எழமுதபபடடவைகளாகும்‌. 


யூதா ஜனங்களில்‌ பெரும்பாலானோர்‌, பாபிலோனின்‌ எழுபது வருட 
சிறையிருப்புக்‌ காலத்தில்‌, தங்கள்‌ குடும்பங்களிலுள்ள முதியவர்களை 
இழந்திருந்தனர்‌. தங்களுடைய முற்பிதாக்களைக்‌ குறித்த எந்த விவரங்களுமே 
அவர்களுக்குத்‌ தெரியவில்லை. 


எனவே, அவர்களுடைய முன்னோர்கள்‌ யார்‌ யார்‌, என்பதை இந்தப்‌ 


புத்தகத்தில்‌ எஸ்றா முதலாவதாக அவர்களுக்கு எழுதிக்கொடுக்கிறார்‌. 


3. சவுல்‌ ராஜாவின்‌ வாழ்க்கையை ஒரே ஒரு அதிகாரத்தில்‌ (பத்தாம்‌ அதிகாரம்‌ 
மட்டும்‌) சுருக்கமாகச்‌ சொல்லிவிட்டு, இந்தப்‌ புத்தகத்தின்‌ பத்தாம்‌ அதிகாரம்‌ 
முதல்‌ இருபத்தொன்பதாம்‌ அதிகாரம்‌ முடிய, தாவீது ராஜாவைப்‌ பற்றிய 
விவரங்களையே, மிக விரிவாக எஸ்றா விளக்குகிறார்‌. காரணம்‌ என்ன? 


4. யூதா ஜனங்களின்‌ ராஜாவாக இருக்கும்படிக்கு, யூதா கோத்திரத்திலிருந்து 
முதல்‌ முதலாக, தாவீது தான்‌ தெரிந்தெடுக்கப்‌ பட்டிருந்தான்‌. எனவே யூதா 
ஜனங்கள்‌ அனைவரும்‌ தாவீதின்‌ மேல்‌ மிகுந்த மதிப்பு வைத்திருந்தனர்‌. 


பக்கம்‌ | 2 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 7 - பழைய ஏற்பாடு - 1 நாளாகமம்‌ 


அதுமட்டுமல்ல. பல நூற்றாண்டுகளுக்குப்‌ பின்பு, ஒரு பெண்ணின்‌ 
மூலமாக கர்த்தராகிய இயேசுவானவர்‌, தாவீதின்‌ வம்சத்தில்தான்‌ பிறக்க 
இருந்ததாலும்‌, எஸ்றா இந்தப்‌ புத்தகத்தில்‌ தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய 
முக்கியத்துவத்தைக்‌ கொடுக்கிறார்‌. 


5. பதினோராம்‌ அதிகாரத்திலிருந்து, பல யுத்தங்களில்‌ தாவீது பெற்ற 
வெற்றிகளைப்‌ புகழ்ந்து எழுதியபின்பு, சுயநலமில்லாமல்‌, தாவீது தேவனுடைய 
ஆலயம்‌ கட்டப்படுவதற்காகச்‌ சவதரித்திருந்த ஏராளமான பொருள்களைப்‌ 
பற்றியும்‌, எஸ்றா எழுதுகிறார்‌. 
இப்படியாக, தாவீதின்‌ நற்செயல்களைப்‌ பற்றி பலகாரியங்களையும்‌ 
எழுதியிருக்கிற எஸ்றா, உரியாவின்‌ மனைவியினிடத்தில்‌ தாவீது செய்த 
பாவத்தைக்‌ குறித்தோ, அதன்‌ விளைவாக, அவன்‌ தன்‌ மூன்று குமாரர்களை 
இழந்ததைக்‌ குறித்தோ, ஒருவார்த்தை கூட எழுதவில்லை. 


6. ஏன்‌? - பாபிலோனின்‌ சிறையிருப்பிலிருந்து திரும்பி இருந்த 
யூதாகோத்திரத்தில்‌ மீதியாயிருந்தவர்கள்‌, பாபிலோனில்‌ ஏற்கனவே 
பலதுன்பங்களை அனுபவித்திருந்தனர்‌. 
தாவீதின்‌ மேல்‌ மிகுந்த மரியாதை கொண்டிருந்த அவர்களுக்கு, தாவீதின்‌ 
வாழ்க்கையில்‌ நடந்த துர்ப்பாக்கியமான காரியங்களைக்‌ குறித்து எழுதி, 
அவர்களை மேலும்‌ மனவேதனைப்பட வைக்க வேண்டாம்‌ என்பதற்காகவே, 
எஸ்றா தாவீதின்‌ வாழ்க்கையில்‌ நடந்த சோக நிகழ்ச்சிகளுக்குப்‌ பதிலாக, 
மகிழ்ச்சிகரமான காரியங்களைப்பற்றி மாத்திரமே எழுதுகிறார்‌. 


7. தாவீது, ராஜாவான பின்பு செய்த முதல்‌ காரியம்‌ என்ன? -1நாளாகமம்‌ 
15:28,29. - கர்த்தருடைய உடன்படிக்கைப்‌ பெட்டியை, எருசலேமுக்குக்‌ 


கொண்டுவந்தான்‌. 


8. அடுத்து, எத்தனை சத்துருக்களை தாவீது முறியடித்தான்‌? 


1. பெலிஸ்தர்கள்‌ - 1 நாளாகமம்‌ 18:1 
11. மோவாபியர்‌ - 1 நாளாகமம்‌ 18:2 
111. ஏதோமியர்‌ - 1 நாளாகமம்‌ 18:13 


iv.  சீரியர்கள்‌ - 1 நாளாகமம்‌ 18:6, 1 நாளாகமம்‌ 19:18,19. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 7 - பழைய ஏற்பாடூ - 1 நாளாகமம்‌ - பக்கம்‌ [3 


9. அப்படி அனைத்து சத்துருக்களையும்‌ கீழ்ப்படுத்திய பின்பு, தாவீது 
சமாதானத்துடன்‌ ஆட்சிசெய்து, தேவனுடைய ஆலயம்‌ கட்டப்படுவதற்குத்‌ 


தேவையான பல பொருட்களைச்‌ சேகரித்தான்‌. 


10. அவைகள்‌ என்னென்ன? 

1. 1 நாளாகமம்‌ 29:2- தன்னுடைய ராஜாங்கத்திலிருந்து, ஏராளமான பொன்‌, 
வெள்ளி, வெண்கலம்‌, இரும்பு, மரம்‌ மற்றும்‌ விலையேறப்பெற்ற 
கற்களையும்‌ கொடுத்தான்‌. 

ii. 1 நாளாகமம்‌ 29:3,4 - தன்னுடைய சொந்தப்‌ பணத்திலிருந்து பலகோடி 
ரூபாய்கள்‌ மதிப்புள்ள மூவாயிரம்‌ தாலந்து தங்கம்‌, ஏழாயிரம்‌ தாலந்து சுத்த 
வெள்ளி ஆகியவற்றையும்‌ கொடுத்தான்‌. 

111. அடுத்து யாரிடம்‌ சேகரித்தான்‌? - 1 நாளாகமம்‌ 29:6,7 -ஐயாயிரம்‌ தாலந்து 
தங்கம்‌, பத்தாயிரம்‌ தாலந்து வெள்ளி, பதினெட்டாயிரம்‌ தாலந்து 
வெண்கலம்‌, லட்சம்‌ தாலந்து இரும்பு ஆகியவற்றைச்‌ சந்தோஷமாகக்‌ 
கொடுக்குமளவுக்கு, தன்னுடைய, பிரபுக்களை உற்சாகப்படுத்தினான்‌. 

17. இன்னுமாக, தேவனுடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதற்குத்‌ தன்னுடைய 
ஜனங்களையும்‌ மனமுவந்து தாரளமாகக்‌ கொடுக்கும்படிக்கு, அவர்களையும்‌ 
உற்சாகப்‌ படுத்தினான்‌. 


எனவே, தேவனுடைய ஆலயத்தைக்‌ கட்டுவதற்காகத்‌ தாவீது சேகரித்தப்‌ 
பொருட்களின்‌ மொத்த மதிப்பு, பல நூறு கோடி ரூபாய்களைத்‌ தாண்டியது. 


11. இப்படி தேவனுக்கடுத்த காரியங்களில்‌ இவ்வளவாக உற்சாகம்‌ காட்டின 
தாவீது, பிற்காலத்தில்‌ சாத்தானின்‌ சோதனை ஒன்றில்‌ விழுந்து விட்டான்‌. அது 
என்ன? - 1 நாளாகமம்‌ 21:1,2 


அவன்‌ தன்னுடைய யுத்தபலம்‌ எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை 
அறிந்து கொள்ளத்‌ தன்னுடைய மக்களின்‌ தொகையைக்‌ கணக்கு எடுக்கச்‌ 
சொன்னான்‌. 


ஆனால்‌ அப்படிப்பட்ட நேரங்களில்‌ அவர்களுக்குள்ளே ஒரு வாதை 
உண்டாகாதபடிக்கு அப்படி எண்ணும்போது, அவர்களில்‌ ஒவ்வொருவனையும்‌ 
மீட்கும்‌ பொருளாக ஒவ்வொருவனுக்கும்‌ அரை சேக்கல்‌ பணத்தை 
தேவனுக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று தேவன்‌ மோசேயிடம்‌ தெளிவாகக்‌ 
கூறி இருந்தார்‌. - யாத்திராகமம்‌ 30:12-16. ஆனால்‌ தாவீதோ, தேவனுடைய 
இந்தக்‌ கட்டளையை அலட்சியம்‌ செய்துவிட்டு, மீட்கும்‌ கிரயத்தைத்‌ 
தேவனுக்குச்‌ செலுத்தாமல்‌, ஜனங்களை எண்ணும்‌ படிக்குத்‌ தன்‌ படைத்‌ 
தளபதியிடம்‌ சொன்னான்‌. ஆகவே, தேவன்‌ அனுப்பிய வாதையால்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரில்‌ எழுபதினாயிரம்‌ பேர்‌ செத்தனர்‌. 


பக்கம்‌ (4 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 7 - பழைய ஏற்பாடு - 1 நாளாகமம்‌ 


12. எனவே, தன்‌ ஜனங்களைக்‌ காப்பாற்றும்‌ படிக்குத்‌ தாவீது தேவனுடைய 
பாதத்தில்‌ விழுந்தான்‌. அப்பொழுது கர்த்தர்‌ அவனிடம்‌ எருசலேமில்‌ இருந்த 
ஓர்னானின்‌ களத்தில்‌, தமக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டும்படிக்குச்‌ சொன்னார்‌. 
அப்படியே தாவீது செய்து, அந்த இடத்தில்‌, தேவனுக்குத்‌ தகன பலிகளையும்‌ 
சமாதான பலிகளையும்‌ செலுத்தினான்‌. 


13. தாவீது பலிகளைச்‌ செலுத்திக்‌ கொண்டிருந்த அந்த வேளையில்‌ தேவனுடைய 
தூதன்‌ ஓர்னானின்‌ களத்தினருகே இஸ்ரவேலரை வாதையினால்‌ சாகடித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. தாவீதின்‌ பலிகளை ஏற்றுக்கொண்ட தேவன்‌, ஜனங்களைக்‌ 
கொல்லுவதை நிறுத்தும்படிக்குத்‌ தேவதூதனிடம்‌ கூறினார்‌. அப்படியே, இந்த 
சங்காரம்‌ நின்று போனது. 


14. கர்த்தர்‌ தன்‌ விண்ணப்பத்திற்குப்‌ பதிலளித்து, ஜனங்கள்‌ கொல்லப்‌ படுவதை 
நிறுத்தினதைக்‌ கண்ட தாவீது, அந்த ஓர்னானின்‌ களம்‌ இருந்த அதே இடம்‌ 
தான்‌, தன்னுடைய ஜனங்களும்‌ கர்த்தரை நோக்கி, விண்ணப்பிக்கும்போது, 
அவைகளுக்குக்‌ கர்த்தர்‌ செவி சாய்க்கும்‌ தேவனுடைய ஆலயத்தைக்‌ 
கட்டுவதற்குச்‌ சரியான இடம்‌ என்பதை உணர்ந்தான்‌. எனவே, ஓர்னானின்‌ 
போரடிக்கும்‌ களத்தில்‌, தான்‌ பலி செலுத்திய அதே இடத்திலேயே, 
தேவனுடைய ஆலயத்தைக்‌ கட்டும்படிக்குத்‌ தன்‌ குமாரனாகிய 
சாலொமோனிடம்‌ கூறினான்‌. 


15. அதே இடத்தில்தான்‌ ஆபிரகாமின்‌ விசுவாசத்தைச்‌ சோதிக்கும்‌ படியாக, சில 
நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, அவன்‌ குமாரனாகிய ஈசாக்கைப்‌ 


பலியிடும்படிக்கும்‌ தேவன்‌ சொல்லியிருந்தார்‌. - ஆதியாகமம்‌ 22:2 


இப்படி, கர்த்தர்‌ தாம்‌ எந்த இடத்தில்‌ தம்முடைய ஆலயம்‌ கட்டப்பட 
வேண்டும்‌ என்று விரும்புகிறார்‌ என்பதை பல  நூற்றாண்டுகளுக்கு 
முன்பாகவே, ஆபிரகாமின்‌ நாட்களிலேயே தீர்மானித்திருந்தவர்‌ அந்த 
இடத்தை, இப்பொழுது தாவீதுக்கும்‌ வெளிப்படுத்துகிறார்‌. இப்படி, ஒவ்வொரு 
காரியத்தையும்‌ துல்லியமாகத்‌ திட்டமிட்டு, செயல்படுத்தும்‌, ஒப்பற்ற தெய்வம்‌ 
தான்‌ நம்முடைய கர்த்தர்‌. 


அதே இடத்தில்‌ கட்டப்பட்டிருந்த இன்னொரு ஆலயத்துக்குள்‌ தான்‌, பல 
நூற்றாண்டுகள்‌ கழித்து, இயேசுவானவர்‌ பிரவேசித்து, யூத ஜனங்களுக்கு 
நித்திய ஜீவனைக்‌ குறித்து, பல காரியங்களைப்‌ போதித்தார்‌. 


பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 7 - பழைய ஏற்பாடு - 2 நாளாகமம்‌ - பக்கம்‌ [5 


2 நாளாகமம்‌ 


. சாலொமோன்‌ ராஜா தேவனுடைய ஆலயத்தை எங்கு கட்டினான்‌? 
- 2 நாளாகமம்‌ 3:1- தாவீதுக்குத்‌ தேவன்‌ காண்பித்த, எருசலேமில்‌ உள்ள 
ஓர்னானின்‌ போரடிக்கும்‌ காளமாகிய அதே இடத்தில்‌ தான்‌. 


. தேவாலயத்தைக்‌ கட்டிமுடித்த பின்பு, சாலொமோன்‌ செய்தது என்ன? 
இரண்டு பெரிய கேருபீன்களைச்‌ செய்து, அதை தேவாலயத்தினுள்ளே 
கொண்டு வந்து வைத்தான்‌. அடுத்தபடியாக, உடன்படிக்கை பெட்டியையும்‌ 
ஆலயத்துக்குள்ளே கொண்டுவந்து வைத்தான்‌ - 2 நாளாகமம்‌ 3:10-13 மற்றும்‌ 
5:4-8. இப்படி சாலொமோன்‌ எல்லாக்‌ காரியங்களையும்‌ ஞானமாகச்‌ செய்தான்‌. 
ஒரு சமயம்‌ இரண்டு வேசிகள்‌, ஒரே குழந்தையை ஒவ்வொருவரும்‌ 
தன்னுடையதுதான்‌ என்று உரிமை பாராட்டியபோது, சாலொமோன்‌, அது 
யாருடைய பிள்ளை என்பதை எப்படி ஞானமாய்க்‌ கண்டுபிடித்தான்‌? 

- 1 இராஜாக்கள்‌ 3:16-28 


. தேவாலயத்தைத்‌ தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்தபோது, சாலொமோன்‌ 
எத்தனை மிருகங்களை தேவனுக்குப்‌ பலியாகச்‌ செலுத்தினான்‌? 

- 2 நாளாகமம்‌ 7:5. இருபத்தீராயிரம்‌ மாடுகளையும்‌, இலட்சத்திருபதினாயிரம்‌ 
ஆடுகளையும்‌ பலியிட்டான்‌. 


- இப்படி மிகுதியான பலிகளை தேவனுக்குச்‌ செலுத்தின சாலொமோனுடைய 
விண்ணப்பம்‌ எப்படி இருந்தது? தான்‌ கட்டின அந்த தேவாலயத்திலிருந்து 
ஏறெடுக்கப்படும்‌ விண்ணப்பங்களுக்குத்‌ தேவன்‌ சாதகமாக பதிலளிக்க 
வேண்டும்‌ என்ற மன்றாட்டாகவே அது இருந்தது. யார்‌ யாராருடைய 
விண்ணப்பங்கள்‌? 


1. 2 நாளாகமம்‌ 6:19,20 - அவனுடைய விண்ணப்பம்‌. 
11. 2 நாளாகமம்‌ 6:21 - இஸ்ரவேலரின்‌ விண்ணப்பம்‌. 
111. 2 நாளாகமம்‌ 6:32 - புறஜாதிகளின்‌ விண்ணப்பம்‌. 


. தேவன்‌ சாலொமோனின்‌ ஜெபத்திற்குப்‌ பதிலளித்தாரா? - ஆம்‌ - எப்படி? 

- 2 நாளாகமம்‌ 7:12,15. ஆனால்‌ அதே நேரம்‌, சாலொமோன்‌ மூலமாக 
தேவன்‌ கொடுத்த எச்சரிக்கை என்ன? - 2 நாளாகமம்‌ 7:13. பின்‌ நாட்களில்‌, 
இஸ்ரவேல்‌ புத்திரரோ, அல்லது விசுவாசிகளாகிய நாமோ, தேவனுடைய 
வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல்‌ போனால்‌, பஞ்சம்‌, வெட்டுக்கிளிகள்‌, 
கொள்ளைநோய்‌ ஆகிய மூன்று தண்டனைகளில்‌ ஏதாவது ஒன்றை 
வரப்பண்ணுவேன்‌ என்று தேவன்‌ சொன்னார்‌. 


பக்கம்‌ | 6 - பைபிள்‌ ஆழங்கள்‌ - பாகம்‌ 2 - பகுதி 7 - பழைய ஏற்பாடு - 2 நாளாகமம்‌ 


அந்தத்‌ தண்டனையைக்‌ கர்த்தர்‌ தரும்‌ பொழுது, மக்கள்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌ என்பதையும்‌ தேவன்‌ சாலொமோனுக்குச்‌ சொன்னார்‌. - அது என்ன 
- 2 நாளாகமம்‌ 7:14 


6. சாலொமோனின்‌ மகனாகிய ரெகோடெயாமின்‌ காலத்திலிருந்து, அவனைத்‌ 
தொடர்ந்து வந்த யூதாதேசத்து ராஜாக்களின்‌ வாழ்க்கையில்‌ நடைபெற்ற பல 
நிகழ்ச்சிகளை, எஸ்றா இந்த 2 நாளாகமத்தில்‌ 10ஆம்‌ அதிகாரத்திலிருந்து 36 
அதிகாரம்‌ முடிய விவரிக்கிறார்‌. 


7. கர்த்தராகிய இயேசுகிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தபோது, ஞானியாகிய 
சாலொமோனைப்‌ பார்க்கிலும்‌ பெரிய சர்வ ஞானியாகத்‌ தம்மை 
வெளிப்படுத்தினார்‌. - மத்தேயு 12:42. - எப்படி? - யோவான்‌ 2:23-25. 

- அவர்‌ மனிதர்களின்‌ உள்ளத்தில்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌ சிந்தனைகளையும்‌ 
அறிந்து கொள்ளுமளவுக்கு, சர்வ ஞானியாக இருந்தார்‌. 


இவர்கள்‌ அனைவரும்‌, சபிக்கப்பட்டவர்களாய்‌ இருப்பார்கள்‌ என்று கர்த்தர்‌ 


கூறுகிறார்‌. எனவே, புதிய ஏற்பாடின்‌ விசுவாசிகளாகிய நாமும்‌, இந்தக்‌ 
காரியங்களில்‌ எதையும்‌ செய்து விடக்கூடாது. 


